நட்சத்திரமாலை 


சுவடியியல் பட்டமேற்படிப்புச் சான்றிதழுக்காக உலகத் தமிழாராய்ச்சி 

நிறுவனத்திற்கு அளிக்கப்பெறும் பதிப்பாய்வேடு 


டாக்டர் டி . மகாலட்சுமி , 
எம் . ஏ . எம்ஃபில் பிஎச்.டி . பிஜிடிப் . ( மொ . பெ . ) 


உலகத் தமிழராய்ச்சி நிறுவனம் 

சென்னை -600113 . 

ஏப்ரல் -1989 


நட்சத்திரமாலை 


சுவடியியல் பட்டமேற்படிப்புச் சான்றிதழுக்காக உலகத் தமிழாராய்ச்சி 

நிறுவனத்திற்கு அளிக்கப்பெறும் பதிப்பாய்வேடு 


டாக்டர் டி . மகாலட்சுமி , 
எம் . ஏ . , எம்ஃபில் . , பிஎச்.டி . , பிஜிடிப் . ( மொ . பெ .. ) 


உலகத் தமிழராய்ச்சி நிறுவனம் 


சென்னை -600113 . 

ஏப்ரல் -1989 


பூனை 


* 


டாக்டர் y . சுப்பிரமணியம் , 
சுவடியியல் துறை , 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 
சென்னை 600 113 . 


மேற்பார்வையாளர் சான்றிதழ் 


- 


* 


* நட்சத்திர மாலை " என்னும் தலைப்பில் அமைந்த 


ச்சுவடிப் பதிப்பாய் வேடு . 1988- 189 

1988- 189 ஆம் ஆண்டில் சுவடியியல் 


பயிற்சிக் காலத்தில் என்னுடைய மேற்பார்வையில் , உலகத் 


தமிழா ராய்ச்சி நிறுவனச் சுலடியியல் மாணவி டாக்டர் டி . மகாலட்சுமி 


அவர்களால் உருவாக்கப் பெற்றது . 


இவ்வாய் வேடு பட்ட மேற்படிப்புப் 


பட்டயம் பெறுவதற்காக அளிக்கப்படுகிறது . 


இப்பதிப்பாய்வின்மீது 


வேறு எந்தப் பட்டமும் இவருக்க அளிக்கப்பெறவில்லை என்று சான்று 


அளிக்கிறேன் . 


* 


* 


பட்ட 


2. பிடி 


சென்னை - 600113 
நாள் : 28.04.1989 


{ மேற்பார்வையாளர் ) 
டாக்டர் பூ . சுப்பிரமணியம் , 
சுவடி இயல் 

துறை , 
உலகத்தமிழாராயச்சி நிறுவனம் , 

சென்னை -600 113 . 


* 


** 


டாக்டர் டி . மகாலட்சுமி 
சுவடியியல் பட்டய மேற்படிப்பு மாணவ , 
சுவடியியல் துறை , 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 
சென்னை 600 113 . 


பதிப்பாய்வாளர் உறுதிமொழி 


பட்டமேற்படிப்புப் பட்டயம் பெறுவதற்காக அளிக்கப் 


பெறும் நட்சத்திர மாலை என்னும் தலைப்பிலான இச்சுவடிப் 


********************* 


பதிப்பாய் வேடு என் சொந்த முயற்சியில் உருவானதாகும் என்று 


உறுதிய விக்கின் றேன் . 


சென்னை - 600 113 . 
நாள் : 28.04 . 189 . 


ܩܪ 
.ܟܬ 


மகாலட்சுமி ) 


. 


( டி . மகாலட்சுமி ) 
பதிப்பாய்வாளர் . 


*** 


நன்றியுரை 


சுவடியியல் பட்டமேற்படிப்புப் பட்டயம் படிப்பதற்கு வாய்ப்பு 
நல்கிய உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன இயக்குனர் டாக்டர் க . த . 


திருநாவுக்கரசு அவர்களுக்கும் , 


சுவடியியல் அடிப்படைப் பயிற்சி அளித்து , பதிப்பிக்கும் போது 
ஏற்பட்ட ஐயங்களைத் தீர்த்து வைத்து . இந்தப் பதிப்பாய் வேடு முழுமை 
அடைய உறுதுணையாக இருந்த மேற்பார்வையாளரும் , ஆசிரியப் பெருந்தகையுமான 
டாக்டர் பூ . சுப்பிரமணியம் அவர்களுக்கும் , 


சுவடியியல் பயிற்சிக்காலத்தில் வகுப்புகளை நடத்தி அறிவூட்டிய 
ஆசிரியப் பெருந்தகைகள் டாக்டர் க . த . திருநாவுக்கரசு . டாக்டர் ச . 
சிவகாமி , டாக்டர் சீ . சசிவல்லி ஆகியோருக்கும் . 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன நூலகத்திலுள்ள நூல்களை 


ஆய்விற்காகப் பயன்படுத்தும் போது நன்முறையில் ஒத்துழைப்பு நல்கிய 
நூ லகர் திருமதி . யோகம் , திருமதி ரா . பார்வதி அவர்களுக்கும் , 


சிறந்தமுறையில் ஆய் வேட்டினைத் தட்டச்சுச் செய்தளித்த 
திரு . எ . முத்துக்கிருஉ துன் அவர்களுக்கும் , 


என் உளங்கனிந்த நன்றி உதிய தாகும் . 


மகாலட்சுமி . 


உள்ளே 


வ - என் 


பக்கம் 


. 


1 


முன்னுரை 


3 


சுவடி அறிமுகம் 


5 


3 . 


பதிப்புரை 


சோதிடம் 


ஒர் அறி முகம் 


5 . 


நூல் திறனாய்வு 


57 


68 


6 . 


நூல் 


நட்சத்திரமாலை 


160 


. 


முடிவுரை 


161 


துணை ஓ பட்டியல் 


அருஞ்சொற் பொருள் 


163 


10 . 


சொல்ல டைவு 


166 


* 


மூன்றரை 


1 


முன்னுரை 


இழைவாயில் 


- 


ஆயிரக்கலக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒவ்வொரு நாட்டிலும் 
இருந்த ஞானிகள் . அறிவாளிகள் வானத்திலுள்ள நட்சத்திரங்களுக்கும் இட 


மன்னனுலகத்திலுள்ள மகனுக்கும் உள்ள தொடர்பைக் கண்டு பிடித்து விட்டனர் . 


இவ்வாறு கண்டுவரப்பட்ட தொடர்பை அறியக்கூடிய ஒரு வழிமுறையையும் 


அவர்கள் வகுத்துத் தந்துள்ளனர் . 


இந்த வழிமுறைதான் - சோதிடம் . 


என்றழைக்கப்படுகிறது . 


ஆட்வேட்டில் தலைப்பு 


இப்பதிப்பாய்விற்கு எடுத்துக்கொண்ட சுவடியின் பெயர் நட்சத்திர 


மாலை என்பதாகும் . 


இத்தலைப்புப் பொருள் பொருத்தமுற அமைந்திருப்பதால் 


இவ்வாய் வேட்டிற்கும் எழுத்துக்கொள்ளப்பட்டது . 


ஆய்வு . நோக்கம் 


இதுவரை சோதிடத்துறையில் யாரும் நட்சத்திரப் பலன்களைக் கறும் 
எந்த ஒரு சுவடியையும் இதுபோன்று முழுமையாகப் பதிப்பித்ததாகத் தெரிய வில்லை . 
ஆதலால் , இந்த நூலைப் பதிப்பித்துச் சோதிடத்துறைக்கு மேலும் ஒரு நூ லைச் 
சேர்க்க வேண்டும் என்பது அடிப்படை நோக்கமாக அமைந்தது . 


மேலும் , இச்சுவடிக்கு இதுவரை அச்சு நூல் வந்திருப்பதாகத் 


தெரியவில்லை . 


எனவே . இதனைத் தவறின்றிப் பதிப்பித்து ஒரு நூலை 


உருவாக்குவதும் இவ்வாய்வின் நோக்கமாகிறது 


2 


ஆய்வு மூலங்கள் 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்திலுள்ள நட்சத்திர மாலை ( 207 ) 
என்னும் சுவடியே இப் பதிப்பாய்விற்கு மூலமாக அமைகிறது . மேலும் , இத் 
தலைப்பில் 7 சுவடிகள் அரசினர் கீழ்த்திசைச் சுவடி நூலகத்தில் கிடைக்கப் 
பெற்றன . இவற்றுடனும் , குறிப்பாக ) .2640 என்ற எண்ஜனு டைய சுவடியுடனும் , 
பதிப்பாய்விற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சுவடி ஒப்பு நோக்கப்பட்டது . 


இச்சுவடியை எடுத்ததற்கான காரணம் 


மேலே குறிப்பிட்ட சுவடிகளைக் காட்டிலும் இச்சுவடி நன்றாகவும் , 
முழுமையாகவும் , பிழை குறைவாகவும் , தெளிவான செய்திகளுடனும் இருந்தது . 
மேலும் , ஏடுகள் சிதைவடையாமலும் பூச்சிய நிக்காமலும் கிடைக்கப் பெற்றன . 


ஆய் வேட்டில் அமைப்பு 


இவ்வாய் வேட்டில் முன்னுரை , நூல் பற்றிய திறனாய்வு , ஏல் ( மூலம் ) . 


முடிவு . இணைப்பு ஆகியன இடம்பெறுகின்றன . 


முன்னுரையில் இச்சுவடியைப் பற்றிய ஓர் அறிமுகம் , பதிப்புரை , 
சோதிடத்தைப் பற்றிய ஓர் அறிமுகம் ஆகியன அடுத்தடுத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன . 


பறல் திறனாய்வு என்ற தலைப்பின் கீழ் , சுவடி ஆய்வு நிலையில் 
நோக்கப்படுகிறது . நூல் என்ற தலைப்பின் கீழ் , சுவடியிலுள்ள மூலம் துய்மை 


செய்து பதிப்பித்துத் தரப்பட்டுள்ளது . 


முடிவுப் பகுதியில் இப்பதிப்பாய்வினால் கிடைக்கும் முடிவுகள் 
சுருங்கக் கூறப்பட்டுள்ளன . 


அவைநூற் பட்டியல் . சொல்லடைவு . அருஞ்சொற்பொருள் ஆகியன 
இணைப்பில் தரப்பட்டுள்ளன . 


அறிமுகம் 


3 


** 


அறிமுகம் 


சுவடி - பெயர்க்காரணம் 


- 


27 நட்சத்திரங்களின் பலனும் முறையே மாலை போன்று 


கோவையாக ஒன்றன்பின் ஒன்றாகக் கூறப்படுவதால் நட்சத்திர மாவை 


என்ற பெயர் பொருத்தமுடையதாகின்றது . 


சுவடி .: தோன்றக் கா ரலம் 


ஆசிரியரது சோதிடப் பற்றும் , சோதிடப் புலமையும் நூல் 


தோன்றக் காரணங்களாகின்றன . 


சோதிடக் கலையை மக்களிடையே பரப்பி 


நம்பிக்கையூட்டுதலும் ஒரு காரணமாகின்றது . ஆசிரியரின் முன்னோரும் , 
ஆசிரியரும் சோதிடராய் இருந்த காரணமும் நூல் தோன்ற வழிவகுத்திருக்கின்றது . 


சுவடி .. சிறப்பு 


இச்சுவடியில் 12 இராசிகளின் பொதுப்பலன் கறப்பட்டுள்ளது . 


அதேபோல் , 27 நட்சத்திரங்களுக்கும் பொதுப்பலன் தரப்பட்டுள்ளது . 
ஒவ்வொரு நட்சத்திரத்திலுள்ள நான்கு பாதங்களுக்கும் தனித்தனிப் பலன் 
கூறப்பட்டுள்ளது . பிறப்பு முதல் இறப்புவரையான பல செய்திகள் சுட்டப் 


படுகின்றன . 


இங்ஙனம் . நட்சத்திரம் பற்றிய செய்திகளை விரிவாகவும் 


எளிமையாகவும் கூறுவது இச்சுவடிக்குச் சிறப்புச் சேர்க்கின்றது 


. 


சுவடி .: அமைப்பு 


முதலில் நட்சத்திரத்தின் பொதுப்பலன் பற்றிய ஒரு பாடலும் , 
அந்நட்சத்திரத்திற்குறிய இராசியின் பொதுப்பலன் பற்றிய ஒரு பாடலும் இடம் 


4 


பெறுகின்றன . பன்னர் . அந்நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் , பூதம் முதல் 
12 உருப்படிகள் சட்டப்பட்டுள்ளன . அவ்வந்நட்சத்திர நாவில் ஏற்படும் வியாதி , 
அதற்குரிய பரிகாரம் ஆகியன எடுத்துரைக்கப்பட்டுள்ளன . 


நட்சத்திரத்தின் நான்கு கால்களுக்கும் முறையே 4 பாடல்கள் , 
4 காலச் சக்கரங்கள் ஒரு பாடல் , ஒரு காலச் சக்கரம் என்ற முறையில் ) 
கொடுக்கப்பட்டுள்ளன . பன் , மகாதிசையின் பலன் கறப்பட்டுள்ளது . இறுதியில் 
இன்னின்ன வயதில் இல்லின்ன ஏற்படும் என்றம் , இறக்கும் காலத்லதத் கறியும் 
இச்சுவடி முடிக்கிறது . 


பதிப்புரை 


5 


பதிப்புரை 


சென்னை உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் பல தமிழ் 
ஆராய்ச்சிகளுடன் சுவடியியல் துறையின் வழி ஏட்டுச் சுவடியில் எழுதி வைக்கப் 
பட்டுள்ள நூல்களைப் பதிப்பித்தும் வருகிறது . ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து 
மானவர்களைத் தேர்ந்தெடுத்துச் சுவடியியல் பட்டயக் கல்வி வழங்கப்படுகிறது . 
இப்பட்டயச் சான்றிதழிற்காக ஒவ்வொரு மாணவரும் இதுவரை அச்சாகாத 


ஏட்டுச்சுவடி ஒன்றைப் பதிப்பித்து ஆய் வேடாக அளிக்க வேண்டும் . இங்கு 
அவ்வாறு பதிப்பிக்க எழுத்துக்கொண்ட சுவடி 1 நட்சத்திர மாலை என்பதாகும் . 
சோதிடத் துறைக்குச் சிறப்புச் சேர்க்கும் வகையில் இச்சுவடி செம்மைப்படுத்தப் 
பட்டு முதன்முறையாகப் பதிப்பிக்கப்படுகிறது . 


சுவடிலயப் பற்றிய செய்திகள் 


நட்சத்திர மாலை 1 எனும் இச்சவடி சோதிடத் துறையைச் 


சேர்ந்தது . பனை ஓலை ஏடுகளில் எழுதப்பட்டுள்ள இச்சுவடி , இந்நிறுவன 
தூ லகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது . 


ஓலையின் புற அமைப்பு 


இந்நூ வில் 1 முதல் 91 வரையான ஏடுகள் தொடர்ச்சியாக 
உள்ளன . ஒவ்வொரு ஏடும் 28. 5 செ.மீ. நீளமும் 3 செ.மீ. அகலமும் 
உடையதாகும் . சுவடி ஓடிவும் பொடிவும் இன்றி நன்றாக உள்ளது . 
இடங்களில் துளைகள் உள்ளன . பிற சுவடிகளைப் போன்றே முன் . 
இருபுறங்களிலும் சட்டம் இடப்பட்டுள்ளது . இவ்விரு சட்டங்களின் முன்புறமும் 
இரு வெற்று ஏடுகள் காணப்படுகின்றன . 


6 


சுவடியன் அக அமைப்பு 


சுவடியின் இருபுறத்தும் எழுதப்பட்டுள்ளது . ஒவ்வொரு பக்கத்திலும் 
ஆறு வழிகள் உள்ளன . 

சில ஏடுகளில் ஐந்து வரிகள் உள்ளன . சுவடி எங்களைத் 
தவிர ( அதாவது ஏடுகளின் எண்ணிக்கையைக் காட்டும் என் ) பாடல்களுக்கு 
எண்கள் இடப்பெறவில்லை . ஏடுகளின் இடப்புற ஓரத்தில் உட்டலைப்புகள் 
கொடுக்கப்பட்டுள்ளன . எழுத்துக்கள் தெளிவாக உள்ளன . சுவடியின் 


தொடக்கத்தில் இறை வணக்கப் பாடல் இடம்பெறவில்லை . 


இறுதி எட்டில் 


ஏடு இன்னா ரால் எழுதப்பெற்றது என்ற செய்தி இல்லை . 


நாடச் சிறப்பும் பாடலடி அமைப்பும் 


பாட்டும் உரைநடையும் கலந்த அமைப்பினை உடையது . இந்நூ வில் 
155 பாடல்கள் உள்ளன . பாடல்கள் தொடர்ந்து எழுதப்பட்டுள்ளன . 

அறுசா 
பாடல்கள் ஆசிரிய விருத்தத்தில் அமைந்துள்ளன . 


எழுத்து அமைப்பு 


மெய்யெழுத்துக்குப் புள்ளி வைத்தும் வைக்காமலும் உள்ள 
காஜப்பாகிறது . குறில் , நெடில் வேறுபாடுகள் அல இடங்களில் மட்டுமே 
உள்ளன . 

கூட்டெழுத்துக்களும் காணப்படுகின்றன . ( யூ - யும் , தி - த்தி . ஜ - ஜ்ஜ 
எ : -ா ) . 


1 


காணப்பட்ட பிழைகள் 


படி எப்போபின் கல்விக் குறைவினாலும் , வட்டாரமொழிக் 


தாக்கத்தினாலும் , உச்ச பிப்புப் பழையாலும் , கவனக்குறைவாலும் பல 


பிழைகள் ஏற்பட்டுள்ளன . பழகா . எகர வேறுபாடு . பறகர 
பத கர வேறுபாடு . மீனஷியாழம் 1 என்பதை மீனவியாஉம் என்று எழுதுதல் , 
" பூர்வபட்சம் என்பதை பற்ப்பட உகம் என எழுதுதல் ஆகியவை 
உச்சரிப்பால் ஏற்பட்டவை . 4 அடிப் பாடலை 3 அடியாக எழுதியமை 


7 


( பாடல் எண் 16 ) கவனக்குறைவால் அல்லது புலமைத் குறைவால் ஏற்பட்ட 
பிழை . ஒவ்வொரு நட்சத்திரத்திலுள்ள 4 கால்களுக்கும் முறை யே 4 
பாடல்களென எழுதி வரும் போது இடையே இரு இடங்களில் பாடல் விடுபட்டமையும் . 
அதே போல் ஒருடத்தில் காலச் சக்கரம் விடுபட்டமையும் , சில இடங்களில் 
காலச் சக்கரம் பற்றிக் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பு தவறாக இருப்பதும் 
ஆசிரிய பின் கவனக் குறைவு ஆகும் . 


மேடும் , வடசொல் கலப்பும் பத்தியாகக் காணப்படுகின்றது . 


மேற்கூறியவையும் இச்சுவடியிலுள்ள எழுத்து மாற்றங்களும் இயன்ற வரையில் 
திருத்தப்பட்டுச் சுத்தப்பதிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது . இங்ஙனம் திருத்தப் 
பட்டவற்றுள் முக்கியமானவை இங்குத் தொகுக்கப்பட்டுள்ளன . 


சுவடியில் 


திருத்தம் 


சுபரன் 


ஈசுவரன் 


மயோபறன் 


மகேஸ்வரன் 


விருஉ உதிகம் 


விருச்சிகம் 


பரமாயித்தியம் 


இறைவனடி சேர்வார் 


சரம் 


காய்ச்சல் 


• 
+ 
- 


ஸ்ரீயால் 


பெர்லால் 


. 
* 
. 


சப்பால் 


-- 


இப்பால் 


யெட்டிமரம் 


.. 


எட்டிமரம் 


ரெண்டு 


இரண்டு 


வசியன் 


--- 


வைசியன் 


அசுபதி 


... 


. 


பருதிவு 


. 


மறம் 


--- 


மரம் 


மரை 


மறை 


00 


8 


தோன்றில் 


... 


தோன்றில் 


ஒன்பொருள் 


ஒன்பொருள் 


சநி 


னல்லன் 


** 
. 


நல்லன் 


நோவால் 


* 
. 


நோயால் 


பெத்த 


பெற்ற 


• 
+ 
- 


தாசு 


தனுசு 


சூரியம் 


வியாம்பத்து 


• 
* 


வியாழம்பத்து 


மீனவியாஉரம் 


மீனவியாழம் 


.. 


கலைய 


அடத்தோர் 


. 
. 


அடைந்தோர் 


செவ்வா 


. 




செவ்வாய் 


.. 


. 


புடவை 


பெவி 


வையாக 


வை காசி 


ஆகாசம் 


* 
* 
. 


ஆகாயம் 


வயது வலி 


.. 


வயிற்று வலி 


கினம் 


- 
- 
- 


கணம் 


கருடன் 


. 
. 
. 


மூலச்சுவடியா ? 


இது மூலச் சுவடியா ? வழி ஏடா ? 

வழி ஏடா ? என ஆராயப்பட்ட போது 
நட்சத்திர மாலை என்ற தே பெயரில் பல சுவடிகள் கீழ்த்திசைச் 
சுவடி நூ லகத்தில் இருந்தன . அவையாவன : R. 238 ( C ) , R.308 ( D ) . 
R. 4841 , R.7538 . D.2013 , D , 2640 , D.2641 ஆகிய எண்களுடைய 
சுவடிகள் நட்சத்திர மாலை என்ற பெயரமைந்த சுவடிகளாகும் . 


9 


பதிப்பக்க எடுத்துக்கொண்ட சுவடி ( என் 207 ) . மற்றும் மேற்கூறிய 
அனைத்துச் சுவடிகளிலும் முதற் பாடல் ஒன்றாகவே உள்ளது . மற்றச் 
செய்திகளில் ஒற்றுமை . வேற்றுமை இரண்டும் காணப்படுகிறன . அடைத்த 


சுவடிகளில் ) . 2640 , ) . 2641 ஆகிய இரண்டும் பதிப்பக்க எடுத்துக்கொண்ட 
சுவடிக்கு மிகவும் தொடர்புடையதாய் உள்ளன . ) . 2640 மிகவும் பழைய 


சுவடியாக உள்ளது . பல இடங்கள் சிதைந்துள்ளன . ஆனால் D. 2641 இன் 
ஓலை நன்றாக உள்ளது .. D. 2640 இல் உள்ள செய்தி அப்படியே எழுதப்பட்டு , 
சிதைந்த பகுதிகள் இடைவெளிவிட்டுக் காட்டப்பட்டுள்ளன . எனவே , ) . 2640 ஐப் 


பாத்த்து ) . 2641 எழுதப்பட்டுள்ளது . 


மற்றபடி ) . 2640 இல் உள்ள செய்திகளே 207 இலும் உள்ளன . 


ஆனால் , பெரும்பான்மையான பாடல்களில் முன் , பின் , இடைப்பகுதி மூன்றிலும் 
சிற்சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன . இதுபோலவே காலச் சக்கரம் , 
மகாதிசை பலன் போன்றவற்றிலும் வேறுபாடுகள் உள்ளன . ) . 2640 இல் உள்ள 
சில செய்திகள் 207 இல் விடப்பட்டுள்ளன . செய்திகளின் முறைவைப்பு 
) . 2640 ஐக் காட்டிரம் 207 இல் நன்றாக உள்ளது . பதிப்பிக்க எடுத்துக் 
கொண்ட சுவடி உட்டலைப்புகள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரிய 
எழுத்துகள் குறிக்கப்பட்டு மிகத் தெளிவாக உள்ளது . எனவே , இதனை எழுதியவர் 
1.2641 ஐ மூலச் சுவடியாக வைத்துக்கொண்டு பிற சுவடிகளை ஒப்பு நோக்கி 
நட்சத்திர மாலை . ( 207 ) என்ற இச்சுவடியை எழுதியுள்ளதாகத் தெரிகிறது . 
எனவே , இது மூல நூலாகக் கருதப்படுகிறது . 


பதிப்பில் மேற்கொண்டவை 


பாடல்கள் என் இடப்பட்டு , சீர் பிரித்து . அடி பிரித்து எழுதப்பட்டுள்ளன . 
தேவையான இடங்களில் காற்புள்ளி . அரைப்புள்ளி , முற்றுப்புள்ளி ஆகியன இடப் 
பட்டுள்ளன . குறில் , நெடில் வேறுபாட்டோடு எழுதப்பட்டுள்ளது . வழக்குச் 
சொற்கள் திருத்தப்பட்டுள்ளன . வடசொற்கள் பல இடங்களில் தமிழ்ச் 


10 


சொற்களாக்கப்பட்டுள்ளன . . 2640 சுவடியை ஒப்பு நோக்கி . விடுபட்ட 
இரு பாடல்கள் ( 3 , 104 ) . ஒரு காலச் சக்கரம் , காலச் சக்கரத் திருத்தம் 
முதலியன சேர்க்கப்பட்டுள்ளன . இங்ஙனம் . சேர்க்கப்பட்டவை சுவடி 


மூலத்தில் பகர அடைப்பில் காட்டப்பட்டுள்ளன . 


சுவடியின் பொருள் பொருத்தம் , இச்சுவடியிலே இடம்பெற்றுள்ள 


செய்திகள் இவற்றைக்கொண்டு பதிப்பாசிரியர் செய்த திருத்தம் . சொல்லிட்டு 
நிரப்பிய இடங்கள் . என்னிக்கைகளைச் சரிசெய்த படங்கள் ஆகியன பிறை 1 
அடைப்பல் தரப்பட்டுள்ளன . 

புள்ளி வைக்கப்பட்ட இடங்கள் 
ஆசிரியரால் எழுதாமல் விடப்பட்டவையும் மேலே கூறிய முறையில் நிரப்ப முடியாத 


வையும் ஆகும் என்பதைக் குறிக்கிறது . 


அதிகப் 


மூன்று பாடல்களில் ( 1126. 153 ) 7 சீர் வருகின்றன . 

126 
படியான ஒரு சீரின் கீழே கோடிடப்பட்டுள்ள ஐ . 


- நட்சத்திர மாலை எதும் சுவடியைப் பதிப்பக்க மேற்கொண்ட 


பதிப்பு முயற்சிகளின் விளக்கம் மேற்கறியவாறு அமைகிறது . 


* 


* 


சோதிடம் 


அறிமுகம் 


11 


சோதிடம் 


அறிமுகம் 


*** *** 


வேதங்கள் எவ்வளவு பழமையுடையனவோ அவ்வளவு பழமையுடையது 


சோதிடம் . 


சோதிடம் என்பதன் பொருளாக 1 நட்சத்திரங்களின் தூதுச் 


செய்தி என்பது கொள்ளப்படுகிறது . 


ச வானவியல்படி அமைகின்ற 


கோள்களின் நிலையைச் சார்ந்துள்ளது . 


இது வின்வெளியில் ஏற்படும் அறிய 


நிகழ்ச்சியையும் , அதற்கு ஒத்த பூமியில் ஏற்படும் நிகழ்ச்சியையும் விளக்குகின்றது . 
வானவியல்படி அமைகின்ற கோள்களின் நிலையைச் சார்ந்த சோதிடத்தின் 


விளக்கமான விதிகளைப் பயன்படுத்தி , அனைவரின் நன்மை தீமைகளுக்கான 
நிகழ்ச்சிகளையும் உய்த்துணர முடியும் . இவ்வகையில் இதனை நாம் இயற்கையை 


விளக்கும் பயனுள்ள அறிவியல் எனலாம் . 


சோதிடம் காரண காரியங்களை விளக்கத் தற்செயலாக எதுவும் 


நடப்பதில்லை என்பதை உணர்த்தி , நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு நியதிப்படி 
உலகம் முழுமையும் தெய்விக முறையில் ஒழுங்குபடுத்து இயங்குவதன் அடிப்படையைப் 


புலப்படுத்துகிறது . இவ்வகையில் சோகம் , மக்களுக்குப் பயனுள்ள சேவையைச் 
செந்து . 

மக்களின் நம்பக்கையைப் பெற்றுள்ள அறிவியல் என்றும் கூறலாம் . 


சோதி வரலாக 


சோதி வரலாறு உலக மக்கள் தோன்றிய காலந்தொட்டுத் 


தொடங்குகிறது . 


மக்கள் வாழ்வோடு பின்னிப் பிணைந்த இச்சோதிடத்தைப் 


பற்றிய வரலாறு உகர்தற்குரியது . 


கார்க்கி என்ற முனிவர் உலகத்தைப் படைத்த பிரம்மாவிடம் 


சோதிடத்தைக் கற்றதாகவும் , தன்டை மிருந்து மற்ற முனிவர் அதனைக் கற்றுக் 


12 


கொண்டதால் பரவலாயிற்று என்றும் கூறியிருக்கிறார் எனச் சோதிர ல்கள் 


கறுகின்றன . 


மேலை நாட்டுச் சோதி நூல்கள் கி.மு. 3769 இல் இருந்த 
சேத் ( Seth ) என்பவர் முதலாவது சோதிட நிபுணர் என்றுரைக்கின்றன . 
இவர் கதிரவனின் பாதையைக் கண்டுணர்ந்து இராசி மண்டலத்தைப் பன்னிரண்டு 


சம பாகங்களாகப் பிரித்தார் . 


மேலும் , இங்கிலாந்து நாட்டுக் காட்சியகத்திலுள்ள பாபிலோனியச் 


சோதிடச் சின்னங்களில் சில 5000 ஆண்டுகளுக்கு முந்தியவையாகக் கருதப் 


படுகின்றன , 


அலெக்சாண்டர் , கிரேக்க நாட்டுச் சோதிடரைப் பெருமதிப்புடன் 


வைத்திருந்தார் என்றும் , தான் நாடுபிடிக்கச் செல்லும் போது தன்னுடன் 


| கலர் தேனில் என்ற சோதி நிபுவரை அழைத்துச் சென்றாரென்றும் வரலாறு 


கூறுகின்றது . 


சீன , 

நாட்டவர் தங்கள் அரசரை , சோதிடரை நாடித் தேர்ந்தெடுத்து 
வந்தனர் என்றும் , சோதிடத்தை விருத்தி செய்தனர் என்றும் வரலாற்றுச் 


செய்திகள் காணப்படுகின்றன . 


இங்ஙனம் , எல்லா நாட்டவரும் சோதிடத்தைத் தொடக்கக் 
காலத்திலிருந்தே மதிப்புடன் பயன்படுத்தி வந்தனர் . இவ்வகையில் மக்களிடையே 


நிலவிய சோதிடத்தில் நாட்டங்கொண்டு அதை வளர்த்த புகழ்மிக்க அறிஞர் 
சிலதின் பெயர்கள் கீழ்வருமாறு : 


கலிலியோ , நியூட்டன் , பத்தா கோரஸ் , கெப்ளர் , கோபர்நிக்கஸ் .. 
ஆலன்லியோ , உறிபோகிரேட் . 


13 


இந்தியாவில் கார்க்கி முவைர் தம் சீடருக்குச் சோதிடத்தைக் கற்றுத் 
தந்தார் . யவனர் . சோத் வல்லுநராக இருந்ததற்கான குறிப்புகள் காணப் 
படுகின்றன . வராகமிகிரர் என்ற முனிவர் தம் நூலில் யவனர் சோதிடத்தில் 
பயிற்சி பெற்றிருந்தனர் எனப் புகழ்ந்து குறிப்பட்டுள்ளார் . இவ்வாறு இந்தியாவில் 
வளரத் தொடங்கிய சோதிடத்தின் வளர்ச்சியில் இடம் பெறும் புகழ்வாய்ந்த 


அறிஞர் சிலர் பின்வருமாறு 


கார்க்க . வித்தாகார்க்கி , ஆறிய பட்டர் , பிருகு . கபிலர் . சப்தறிஉதி , 
வராகமிகிரர் . சகா . 

சகா , கானபுக்கர் , சாவித்ரா . வைத்திய நாத தீட்சிதர் மற்றும் 


பலராவர் . 


இங்கனம் . எல்லாக் காலத்திலும் நன்முறையில் போற்றி வந்த 


சோதிடத்தின் வரலாற்றைக் காண முடிகின்றது . 


காலப்போக்கில் மேன்மேலும் வளரவேண்டிய இத்துறை , வளராமல் 


காணப்படுகிறது எனில் அது மிகையாகாது .. ஒவ்வொரு அறிவியல் துறையும் 
தன் இயல்பான முறையில் நமக்குப் பயன்பட்டு வந்தபோதும் , ஒரு குறிப்பட்ட 
அறிவியல் துறை மத்தியான கவனம் பெற்றும் . வளர்க்கப்பட்டும் வந்துள்ளதை 
ஒவ்வொரு கால கட்டத்திலும் காணலாம் . பொதுவாக , ஒவ்வொரு நாட்டிலும் 
அறிவியலின் ஒரு துறை ஏதோ ஒருவகையில் முன்னேற்றம் அடைந்திருப்பதை 
அறியலாம் . எனவே , ஒவ்வொரு கால கட்டத்திலும் குறிப்பட்ட ஒரு துறை 
இதரத் துறைகளைக் காட்டிலும் சிறப்படம் பெற்று வந்துள்ளமை தெரிகிறது . 
போல் சோதிடத்தின் வளர்ச்சி நம் நாட்டில் தகுந்தவாறு அக்கப்படுத்தப் 


படும் போது . சோதிடம் பயனுள்ள அறிவியல் துறையாக மாறும் என்பது தில்னம் . 


சோதிடத்திற்கென அறிவியல் கல்வித் துறை அமைத்துக் கற்றுத் தருதல் இதற்கு 


முதற்படியாக அமைய வேண்டும் . 


அமெரிக்க நாட்டி வெள்ள பல்கலைக்கழகங்களில் சோதிடக் கல்வி 


14 


வழங்கப்படுகிறது . ஜெர்மன் , ஆலந்து . பரெஞ்சு . சுவட்சர்லாந்து முதலிய 
நாடுகளில் சோதிடத்திற்கெனத் தனிப்பள்ளிகள் உள்ளன . சோதிட ஆராய்ச்சியும் 
இன்று நடந்து வருகிறது . நியுயார்க் சோதிட ஆராய்ச்சி மன்றத்தினர் சார்பில் 
சார் வஸ்ஜென் ( Charles Tagne ) என்ற ஆசிரியர் காலாண்டு இதழ் 
நடத்தி வருகிறார் . இதில் ஆராய்ச்சியாளர் கட்டுரைகள் பல எழுதி வருகின்றனர் . 


இங்ஙனம் , அறிவியல் முன்னேற்றம் கண்டு வரும் சோதிடம் எள்ளி நகையாடப் 
படுவதையும் இங்குச் சட்டாமல் இருக்கமுடியாது . சோதிடத்தின் மதிப்பையும் , 
அதன் பயனையும் வளர்க்கும் அவா இல்லா மலும் ஆழமான ஆராய்ச்சி இன்றியும் , 
சோதிடத்தில் நல்ல தேர்ச்சி அடையாமலும் சோதிடம் பலரால் கையாளப் 
படுவது இதற்தக் கா ரயம் எனத் தயே லாம் . இந்தக் குறைபாடு நீங்க , 
சிறந்த அறிவியல் நோக்கில் சோதிடக் கல்வியை ஏற்படுத்தி , சோதிடம் என்பது 


ஒரு அறிவியல் துறை என்பதை நிலைநாட்ட வேண்டும் . அத்தகைய காலம் 
வெகு தூரத்தில் இல்லை என்பதும் எதிர்கொள்ளத்தக்கது . 


சோதிடத்தின் பயன் 


சோதிட விதிகளை நன்கு புரிந்துகொண்டு எல்லா வகையிலும் மிகவும் 
சரியான முறையில் சோதிட அறிவு பயன்படத்தப்படும் போது , உறுதியற்ற மனமுடை 
யவர் , மனம் தளர்ந்தவர் , கவலையுற்றவர் . மனம் அலைபாய்பவர் , தீர்மானிக்க 
முடியாதவர் முதலானோர் அமைதி பெறுவர் . நல்ல திறமையான சோதிடர் . 
மிகுந்த கவனமுடன் செயல்பட்டு , தன்னை நாடி வரும் இடர்ப்பாடுகளால் 
அவதியுறுபவருக்கு நம்பிக்கையும் மனபலமும் அளிக்க முடியும் . தெரியாத 
திக்காலத்தைப் பற்றிய முன்னறிவை நல்ல சோதிடரால் அளிக்க முடியும் . 
இச்சோதி அறிவு எந்தச் சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதனைச் சம மனநிலையில் 


தலை நிமிர்ந்து நடக்கச் செய்யும் . 


சோதிடத்தின் பதிவுகள் 


சோதிடத்தில் பல பரிவுகள் காணப்படுகின்றன . 


வைத்திய முறை சோதிடம் . 


15 


உலகியலான சோதிடம் , பிறந்த காலத்திற்குறிய சோதிடம் , பிரசன்ன 


சோதிடம் என்பன அவற்றுள் குறிப்படத்தக்கவை . 


வைத்திய முறை சோதிடம் ( Medial A6to 1984 ) 


நோயின் தன்மையையும் , குணப்படுத்தும் முறையையும் , நோய் குணமாகும் 
காலத்தையும் , நோய் ஏற்படுத்தும் நிலையையும் அறிய பயன்படுவது வைத்திய 
முறைச் சோதிடம் எனப்படுகிறது . அமெரிக்காவில் சோதிடத்தைக் கற்ற 


பல வைத்திய நிபுணர் இந்த வகையில் வைத்திமுறை சோதிடத்தைக் கையாண்டு 
நல்ல வெற்றியையும் கண்டு வருகின்றனர் . 


இச்சோதிடம் சரியான முறையில் பயன்படுத்தப்படும் போது ஆயுளை நீட்டி , 
மருத்துவச் செலவைக் குறைத்து , நல்ல உடல் நலம் தரவல்ல வியக்கத்தக்க 


ஒரு அறிவியல் துறையாக இது விளங்கும் . 


உலகியலான சோகம் ( Tudicial | Mundene Astroloss ) 


உலகில் எந்தெந்த நாடு போரில் ஈடுபடும் . நிலநடுக்கத்தால் 
பாதிக்கப்படும் , பொருளாதாரச் சிக்கல் , தீ , வெள்ளம் , பஞ்சம் போன்றன 


வற்றால் தாக்கப்படும் என்பன போன்ற உலக நிகழ்ச்சிகளை அறிந்துகொள்ளப் 


பயன்படுவது உலசியலான சோதிடம் . 


இப்பிரிவு வளராமல் காணப்படுகிறது 


பறந்த காலத்திற்குரிய சோதிடம் ( Natal Astology) 


ஒருவரின் பிறந்த நேரத்தையும் பிறந்த இடத்தையும் கொண்டு . 
கோள்களின் நிலையைக் காட்டக்கூடிய ஒரு சக்கரம் வரையப்பட்டுக் கறப்படுகின்ற 
சோதிடம் இவ்வகையைச் சார்ந்தது . இத்தகைய சக்கரத்தின் மூலம் ஒருவரின் 
வாழ்க்கை நிகழ்ச்சிகளனைத்தையும் கற முடியும் . வாழ்வில் இனிமேல் நடக்க 
இருக்கும் நிகழ்ச்சிகளின் சரியான காலத்தையும் கணிக்கமுடியும் . இத்தகைய 
சோதிடத்தை அனைவரும் பயன்படுத்தலாம் . இது சோதிடப் பிரிவுகளில் மிகவும் 


முக்கிய மான பரிவாகவும் கருதப்படுகிறது . 


16 


பரசன்ன சோதிடம் ( Horary #stology ) 


வ்வகைச் சோதிடப் பிரிவு பெரும்பாலும் பிறந்த காலத்திற்குறிய 
குறிப்புகள் இல்லாதவருக்கும் . பிறந்த நேரம் சரியாகத் தெரியாதவர்களுக்கும் , 
அவர்கவின் வினாக்களுக்கு விடையளிக்கும் வகையில் பயன்படுத்தப்படுகிறது . 
ஒருவர் கேள்வி கேட்கும் போது இருக்கின்ற கோள்களின் நிலையை ஆராய்ந்து 
நடக்க இருக்கும் பலனை முன்னறிந்து கொள்ளப் பயன்படும் சோதிடமாகும் 


மேலும் , மேற்கறிய சோதிடப் பதிவுகளின் பலன்களை உறுதிப்படுத்துவதற்கும் 


இது பயன்படுகிறது . 


இவ்வாறான சோதி வகைகளில் பல்வேறு காகள் பங்காற்றுகின்றன . 


அவற்றுள் சில முக்கியமான அடிப்படைக் கங்களான 9 கோள்கள் , 12 ராசிகள் , 


சா 


27 நட்சத்திரங்கள் , திசை - புத்தி , ஜாதகம் , இலக்கியமும் - பாவங்களும் , 
நவாம்சம் , கேந்திரம் - திரிகோணம் , கோசரம் , உச்சம் - நீச்சம் , 

உச்சம் - நீச்சம் , யோகம் - 
தோசம் . திதி முதலியவற்றைப்பற்றி இங்குக் கூடுதல் அவசியமாகிறது . 


கோள்கள் 


நம்முடைய சூரியக் குடும்பத்தில் பூமி , சந்திரன் , செவ்வாய் , புதன் , 
வியாழன் , வெள்ளி , சனி ஆசிய கோள்கள் சூரியனைச் சுற்றி வருகின்றன . 
இவையன்றியும் பூரேனசு . நெப்டியூன் , புஞட்டோ ஆகிய கிரகங்களும் சூரியனைச் 
சுற்றி வருகின்றன . ஆனால் , நம்முடைய சோதிக் கணக்கிற்குச் சூரியன் , 
சந்திரன் , செவ்வாய் , புதன் , வியாழன் , வெள்ளி , சனி உசிய ஏழு கோள்கள் 
மட்டுமே எடுத்துக் கொள்ளப்படுகின்றன . இத்துடன் இராகுவும் கேதுவும் 
கோள்களாகக் கருதப்பட்டுச் சோதிக் கணக்கில் இடம்பெறு கின்றன . 
அலற்றின் தன்மைகளைப் பற்றி விரிவாக இங்கு அறிவது பொருத்தமாக அமையும் . 


தழியன் 


தந்தை 


கரியக் குடும்பத்திற்குத் தந்தை போன்றவர் சூரியன் . 


மேற்கூறிய 


ஒன்பது கோள்களில் மிகவும் பெரியது . 


சூரியக் குடும்பத்திலுள்ள ஆறு ( சந்திரன் 


செவ்வாய் , புதன் , வியாழன் , வெள்ளி , சன் ) கோள்களையும் கட்டி ஒப்பிடும் 


போது . சூரியன் அவற்றின் மொத்தத்தைக் காட்டிலும் 750 மடங்குப் பெரியது . 


உயிர்வாழ்வதற்கு , சக்திக்கு எனப் பல்வகையிலும் சூரியனின் ஆதிக்கம் செயல் 


படுவதால் இது சூரியக் கடவுளாகக் கருதப்படுகிறது . எனவே , ஞாயிறு 
தோறும் - சூரிய நமஸ்காரம் செய்வது வழக்கத்தில் காணப்படுகிறது . 

கரியன் 
மேசத்தில் நுழையும் நாள் தமிழ் நாட்டில் தமிழ்ப் புத்தாண்டாகக் ( சித்திரை 
கொண்டாடப்படுகிறது . சூரியன் மேசத்தில் உச்சழும் துலா ராசியில் நீச்சமும் 
பெறுகின்றது . உடல் வலிமையையும் , துணிவையும் கொடுக்கும் சூரியனுக்குரிய 


தரப் பெயர்கள் பித்ருகாரகன் , ஆதித்தன் , அருவா . ரவி . தினகரன் 


என்பவையாகும் . 


ஒருவருடைய ஜாதகத்தில் குறியன் தந்தையைக் குறிக்கும் . 


அதாவது தந்தையின் இன்ப துன்பங்களையும் அவருடைய வாழ் நாளையும் குறிக்கும் . 
பெண் ஜாதகத்தில் கணவனைக் குறிக்கும் . 1. 4 தியலுக்குரிய எங்கள் . 


வைரழும் ரூபியும் சூரியனுக்குகந்த கற்கள் . சோகத்தில் சூரிய ஓம் சந்திராம் 
கோள்களாகக் கருதப்படுகின்றன . ஆனால் , சூரியன் வாவிலுள்ள ஒரு நட்சத்திரம் . 
சந்திரன் பூமியைச் சுற்றிவரும் ஒரு ஓனைக் கோன் ( SatEl Lite ) . 


சந்திரன் - தாய் 


சந்திரன் பூமிக்கு மிகவும் அருகிலள்ள கோள் . 


சூரியக் குடும்பத்தில் 


இது ஒன்றுதான் பூமியைச் சுற்றிச்சுற்றி வருகிறது . 


ஆசியலுடைய ஒளி இதன் 


ஒரு பக்கத்தில் மட்டும் எப்பொழுதும் படும் . இந்தப் பகுதிதான் சந்திரன் 
ஒன் தெரிவதற்குக் காரணம் . அதாவது சந்திரன் சூரிய ஓடைய ஒளியைப் படிக்குப் 


பரதிபலிக்கிறது . 


எனவே , பூமியானது சூரியடைமிருந்து ஒளியை நேரடியாகவும் 


சந்திரனிடமிருந்து மறைமுகமாகவும் பெறுகிறது . சந்திரன் பூமியை விடச் சிறியது . 
சந்திரன் ராசி மண்டலத்திராள்ள 12 இராசிகளையும் 27 நாள்கள் 7 மணி 
43 நிட்டங்களுக்கு ஒருமுறை சுற்றி வருகிறது ; சராசரி தினந்தோறும் 13 அளவு 
தகருகின்றது . பத்தில் உச்சமும் விருச்சிகத்தில் நீச்சமும் அடைகிறது . 


18 


அறிவைக் கொடுக்கும் சந்திரன் மனத்தைக் குறிப்பதால் மதி என்றழைக்கப்படுகிறது 
இதனை மாத்ருகாரகன் என்றும் கூறுவர் . சந்திரன் சோதிடத்தில் எப்பொழுதும் 


தாயைக் குறிக்கும் . 2.7 இதற்குறிய எண்கள் . 


புஉ பரகம் , வெள்ளை வைரம் 


இதற்குகந்தவை . 


செவ்வாய் - சகோதரன் 


சந்திரனுக்கு அடுத்த நிலையில் பூமிக்கருகியுள்ள கிரகம் செவ்வாய் . 
பூமியைப் போன்றே செவ்வாயும் சூரியனைச் சுற்றிவரும் ஒரு கோள் . விடியற் 
காலையும் . சூரியன் மறைந்த பின்னும் தனை வானத்தில் பார்க்கலாம் . 
மகரத்தில் உச்சமும் கடகத்தில் நீச்சமும் பெறுகிறது . நல்ல உடல் நிலையையும் , 


துவிவையும் கொடுக்கும் செவ்வாய் , சகோதரகாரகன் . அங்காரகன் . மங்கல 
காரகன் என்றும் சுறப்படுகிறது . சோதிடத்தில் செவ்வாய் சகோதரனைக் 
குறிக்கிறது . இதற்குரிய எண் 9 . பவளம் , சிவப்புக் கற்கள் இதற்குகந்தவை . 


புதன் - தாய்மாமக் 


புதன் , குறியலுக்கு மிகவும் அருகாமையிலுள்ள கோள் ; து சந்திரனை 


விடப் பெரியது ; பூமியை விடச் சிறியது . சூரியனைச் சுற்றிவரும் கோள்களில் 
புத்ததும் ஒன்றாகும் . இது இரட்டைப் பண்புகளை அளிக்கும் . இது கன்டைல் 
உச்சமும் மீனத்தில் நீச்சமும் பெறுகின்றது . இது சொல்வன்மை , கல்வி , 


நகைச்சுவை , திறமை முதலியவற்றை ஜாதகருக்கு அளிக்கும் . இதனை வித்யா 


கா ரகன் - என்றும் கூறுவர் : இது சோதிடத்தில் தாய்வழி மாமனைக் குறிக்கும் . 


இதற்கு நிய எண் 5 . 


பச்சை அல்லது மரகதக் கல் இதற்குகந்தது . 


வியாழன் புத்திரன் 


வியாழன் , சூரியக் குடும்பத்திலுள்ள பெரிய பளிச்சிடும் கோள் ; இது 


12 ஆக்டிற்கு ஒருமுறை சூரியலைச் சுற்றி வரும் : இரவில் து பளிச்சிடுவதைப் 


பார்க்கலாம் . ஆனால் சுக்கிரன் , செவ்வாய் ஆகியவற்றைக் காட்டிலும் பளிச்சிடும் 
தன்மை இதற்குக் குறைவு . இது கடகத்தில் உச்சமும் மகரத்தில் நீச்சமும் 
பெறுகிறது . 

இது மக்கட்பேறு , தெய்வ பக்தி முதலியவற்றை லூதகருக்கு 


19 


அமைத்துக் கொடுக்கும் . 


வியாழனை குரு , புத்திரகாரகன் என்றும் சொல்லுவர் . 


இதற்குறிய என் 3 . 


புஉத்பர கக்கல் இதற்குரியது . 


வெள்ளி 


வெள்ளி இரம்மியமான துணைவன் , இது விடியற்காலையில் மிகவும் 
பளிச்சென்றிருப்பதைக் காணலாம் . எல்லாக் கோள்களைக் காட்டிலும் இது 
மிகுதியாகப் பளிச்சிடும் . இவ்வெள்ளி அன்பு தேவதையாகக் கருதப்படுகிறது . 
இது மீனத்தில் உச்சமும் கன்னியில் நீச்சமும் பெறுகிறது . மவைவி , இன்பம் . 
ஆபரணம் , செல்வம் ஆகியவற்றிற்குக் காரணமான இவ்வெள்ளி , சுக்கிரன் , 


- களத்திரகாரகன் என்றும் கூறப்படுகிறது . 


இதன் என் 6 , கல்- வைரம் . 


சன் , வியாழனை விடச் சிறியது . 


இது பூமியிலிருந்து மிகவும் தூரத்தில் 


உள்ளது . 


இது குறியனை ஒருமுறை சுற்றிவர 291 அண்டுகள் ஆகிறது . 


சராசரி ஒவ்வொரு இராசியிலும் 2 ஆண்டுகள் இருக்கும் . இது துலா ராசியில் 
உச்சமும் மேஉகத்தில் நீச்சம் அடைகிறது . சான வாழ்வு . மரணம் இரண்டிற்கும் 
அதிபதியாயும் , ஆய்ந்துவர முடியாத தொல்லைகளுக்குக் காரணமாயும் இருக்கும் . 
ச்சனயை ஆயுள்காரகள் . எமன் என்றும் கறுவர் . இதன் என் 8 . கல் 
நீலக்கல் . 


இராகுவும் கேதுவும் 


ராகுவும் கேதுவும் முறையே பாம்பின் தலையையும் வாலையும் 
குறிக்கின்றன . புற கோள்களைப் போல இவை தனிப்பட்ட கோள்கள் அல்ல . 


எல்லா நேரங்களிலும் இவை ஒன்றுக்கொன்று நேர் எதிரில் இயங்கும் . 


சூரியனுடைய 


பாதையும் சந்திரனுடைய பாதையும் வானவெளியில் இருந்து பார்ப்பதற்கு 
ஒன்றையொன்று இரு இடங்களில் வெட்டிக்கொள்வது போலத் தோன்றும் . 
இரண்டு இடங்களில் சந்திரனுடைய சுற்றுப்பாதை சூரியதுடைய சுற்றுப்பாதையை 
இரண்டு புள்ளிகளில் வெட்டுகிறது . இந்த இரு புள்ளிகளுக்கும் சரியாக 180 


20 


வித்தியாசம் இருக்கும் . 


இந்த இரு புள்ளிகள் இராகு , கேது எனப்படுகின்றன . 


இவற்றைச் சாயா கிரகங்கள் , 


இவை எப்பொழுதும் பின்னோக்கி நகர்வன . 
என்றும் அழைப்பர் . 


தந்தை வழி உறவு , கடற் பரயானம் , அவமானம் ஆகியவற்றைக்குறிக்கும் 
ராகுவைப் பிதா மாதுர்க்காரகன் - என்றும் கறுவர் . தாய்வழி உறவு . 


பிறவித் துன்பத்தை அளிக்க வழி செய்தல் முதலியவற்றிற்குக் காரமான கேதுவை 


ஞானகாரகன் என்றும் அழைப்பர் . 


பன்விரண்டு இராசிகள் 


மேற்கறிய சோதிடப் பரிவுகள் எல்லாவற்றிலும் , குறிப்பாகப் பறந்த 
காலத்திற்குரிய சோதிடத்தில் இடம்பெறுகின்ற 12 இராசிகளின் பாகுபாடும் 
அவற்றின் தன்மையும் அறிதல் இன்றியமையாதது . எனவே , அவற்றின் தன்மைகளைப் 
பற்றி விரிவாக இங்கு அறிவது பொருத்தமாகத் தோன்றுகிறது . 


பூமியைச் சுற்றியுள்ள 360 பாகைகளைக் கொண்ட ஒரு மாபெரும் 
வானவெளிவட்டம் , அதாவது தமியன் பயினயச் சுற்றி வருவதைப் போன்று 
தோன்றுகிற பாதையின் இரு புறங்களில் 7 பாகை அளவில் இடம்பெறுகின்ற 
விண்மீன்களின் பகுதி இராசிமண்டலம் எனப்படுகிறது . இந்த 15 பாகை அளவு 
பகுதியில் கோள்கள் சுற்றி வருகின்றன . இப்பகுதி 12 சம பாகங்களாகப் 
பழிக்கப்படுகிறது . அவை : 1. மேஉகம் ( மேடம் ) . 2. நடபம் ( இடபம் ) . 
3. மிதுனம் , 4. கடகம் , 5. சிம்மம் , 6. கன்னி , 7. துலாம் , 8 . 
விருச்சிகம் , இ தனுசு , 10. மகரம் . 11. கும்பம் , 12. மீனம் ஆகியன . 


வை 


இந்த ஒவ்வொரு பாகமும் இராசிகள் எனப்படுகின்றன . 
ஒவ்வொன்றும் 30 பாகைகளைக் கொண்டுள்ளன . இந்த 12 இராசிகளுக்கும் 
அவை குறிக்கின்ற தன்மைகள் , பொதுநிலையில் கூறப்பட்டுள்ளன . ஒரு குறிப்பட்ட 
இடத்தில் கிழக்குத் திசையில் நின்று அடிவானத்தை நாம் பார்க்கும் போது . 


21 


வானமும் பூம்பும் ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டிருப்பது போல் தோன்றும் . 


இந்த அடிவானத்திலிருந்து ஒவ்வொரு இராசியும் வரிசையாக ஒன்றன் பின் 
ஒன்றாக உதயமாகிக்கொண்டு வரும் . இங்ஙனம் , 24 மணி நேரத்தில் 


12 ராசிகளும் உதயமாகி மூடிவடைந்துவிடும் . 


| 


இலக்கினம் 


பிறந்த நேரம் , பிறந்த இடம் ( அதாவது அந்த இடத்தின் அட்சரேகை 


மற்றும் தீர்க்கரேகை ) இவற்றைப் பொருத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட 


பாகையில் உதயமாகும் இராசி இலக்கினம் 1 எனப்படுகிறது . மேஉ கம்முதல் 
மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசியும் இலக்கினமாக அமையும் போது அவை 
ஒவ்வொன்றும் ஒரு தன்மையைக் குறிக்கும் . ஒருவர் ஒரு குறிப்பட்ட இடத்தில் 
ஒரு குறிப்பட்ட நேரத்தில் பிறக்கும் போது மேற்கறியபடி அந்த நேரத்தில் உதய 
மாரும் இராசி அவருடைய உதய இலக்கினம் . அல்லது இலக்கினம் . என 
அழைக்கப்படுகிறது . மேஉ தம்முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசியும் 
லக்கினமாக அமையும் போது அவை ஒவ்வொன்றும் குறிக்கின்ற தன்மைகள் கீழ் 


வருமாறு அமைகின்றன . 


1. மேடம் 


இராசி மண்டலத்துள்ள முதல் இராசி மேஉ , இராசி . 


இது 0-3011 


பாகைகளையுடையது . செவ்வாய் இந்த ராசிக்கு அதிபதி . 


து நெருப்பைப் 


போன்ற தன்மையுடையது . மனித உடலில் தலையையும் முகத்தையும் இது குறிக்கிறது . 
இதில் பிறந்தவர் குண்டாக இல்லாமல் கட்டு மஸ்தான உடல் பெறுவர் ; சற்று 


நீண்ட கழுத்தையும் முகத்தையும் உடையவர் . நெற்றிப் பகுதி விரிந்தும் , கன்னம் 


குழிந்தும் உள்ள முகத்தை உடையவர் : தைரிய சாவி : குறிக்கோளுடன் சுறுசுறுப்பாகச் 
செயல்படுபவர் : இலக்கினமானது கோள்களின் நிலையால் பாதிக்கப்படும் போது , 
( வர் வம்புச் சண்டைக்குப் போவார் : எல்லாவற்றிலும் முன்னிருந்து நடத்த வேண்டும் 
என்ற எண்ணம் உடையவர் . பிறர் ஆலோசனையை ஏற்கமாட்டார் . என்னத்திலும் 


22 


செயலிலும் தலைவராக இருக்க விரும்புபவர் . இலக்கினம் பிற கோள்களின் 


சாதகமான பார்வையைப் பெறும்போது இந்தச் சின்னத்தினர் . பிறரை 
நல்லமுறையில் நடத்திச் செல்லக்கூடிய தலைவர்களாவர் ; திறமைசாலி : 
வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஆசைகளை நிறை வேற்றிக் கொள்வர் ; நிறைய 
எங்கங்களையும் , அவற்றைச் செயல்படுத்த வேண்டும் என்ற ஆசையும் கொண்டவர் . 
அவசரச் சூழல்களைச் சமாளிக்கக் கடியவர் . தம் ஆசைகளைப் பிறருக்காகத் 
தியாகம் பண்ணமாட்டார் . நம்பிக்கை , அகந்தை கொண்டவர் . 


உடல் நலம் 


பொதுவாக நல்ல உடல் நலமுடையவர் ; தடுப்புச் சக்தியுடையவர் . 
னால் , அடிக்கடி சிறுசிறு விபத்துகளுக்கு ஆளாவார் . குறிப்பாகத் தலைப்பகுதியில் 
காயம் அடைவார் . வேகம் , சக்தியுடையவராதலால் ஓட்டப்பந்தயக்காரராகவும் , 
விளையாட்டு வீரராகவும் திகழ்வார் ; தலைவன் . தீக்காயம் , வீக்கம் , முன்ள 
பாதிப்பு . அடிக்கடி காய்ச்சல் , வாதம் , அம்மை போன்ற நோய்களால் 


அவதியுற நேரிடும் . 


பொருளாதாரம் 


பொருள் ஈட்டவும் அதே சமயம் செலவு செய்யவும் விரும்புபவர் : 


நாளைய தினத்தைப் பற்றிக் கவலை கொள்ளார் : வரவு செலவைச்சமநிலையில் 


வைத்துக் கொள்ளார் : செலவு , சேமிப்பு பற்றிப் பிறருக்கு ஆலோசனை 


அளிப்பார் . ஆனால் தான் பின்பற்றமாட்டார் . 


காதல் திருமணம் 


காதல் திருமனங்களில் ஆர்வமுடையவர் . அவர்களுடைய கவர்ச்சி 


எதிர்பாலினரைக் கவரும் : தீராத அன்பை விரும்புவர் : ஆதிக்கம் செய்யக்கூடிய 
தன்மை குறையும்போது மகிழ்ச்சியுடன் இருப்பர் . 


மேகத்தில் பிறந்த பெண்கள் நகைச்சுவை உணர்வும் சுயசிந்தனையும் 
உடையவர் . கோள்களால் பதிக்கப்பட்ட மேடீ * ப் பெண்கள் தோற்றத்தில் , 


23 


இல்வாழ்வில் அகந்தையை வெளிப்படுத்துவர் . பொறாமையுடையவர் . கணவன் 
தனக்குச் சேவை செய்ய வேண்டுமெனவும் , தன்னைப் புகழவேண்டும் எனவும் 


விரும்புவர் . தன்னை உயர்த்திப் பேசக்கடிய ஆண்களை மட்டும் விரும்புவர் . 


எளிய கணவனைப் பெற்றவள் அவனை ஆட்டிப் படைப்பாள் ; சிம்மம் அல்லது 
தனுசு ராசி கொண்ட ஆன் மேகப் பெண்களுக்குத் தகுந்த இல்லறத் துணைவர் 


களாக அமைவர் . 


தொழில் 


இராணுவ அதிகாரி , வீரர் , பாதுகாப்புத் துறையில் பணிபுறிபவர் , 


அறுவை சிகிச்சை வைத்தியர் . சவரத்தொழில் செய்பவர் . காவல் துறையினர் 
பொற்கொல்லர் . தையல்காரர் , இரும்புப் பட்டறையில் பணிபு நிபவர் . தச்சுத் 
தொழில் செய்பவர் , தொழிற் சாலையில் பணிபுரிபவர் , சுண்ணாம்பு செங்கல் 


தொடர்பான தொழில் செய்பவர் போன்ற பல தொழில்களை மேகத்தில் 


பிறந்தவர் செய்வர் . 


2 : உபம் 


இது இராசி மண்டலத்தில் இரண்டாவதாக உள்ளது ; இது 30-60 * 


வரையிலான பாகைகளையுடையது . இதற்கு அதிபதி சுக்கிரன் ; காளைச் 


சின்னத்தால் குறிக்கப்படுகிறது . 


கருமையான மயிரும் , பளிங்குக் கண்களும் உடையவர் ; விரிந்த 


தோள்களையும் திரண்ட தசைகளையும் கொண்டவர் : பமிக்கு திய , மக்னுக்குரிய 
பண்புகளைக் கொண்ட நட்பச் சின்னத்தினர் பொறாமை மிக்கவர் : பயியைப் 
போன்று பொறுமையுடையவர் . ஆனால் , கோபப்பட நோட்டால் நில 
நடுக்கம் ஏற்படுவது போன்று வெடித்து விபரீதத்தை ஏற்படுத்திவிடுவர் . மனவலிமை , 
வாய்த்திறமை , வாக்குப்பதம் , பேச்சுத் திறமை உடையவர் . அறிவு 
உள்ளுவர்வு உடையவர் ; நீண்டகாலத் திட்டங்கள் போடுவதில் வல்லவர் : 
உன்பதில் , செயல்களைச் செய்வதில் நிதானம் காட்டுவர் . 


24 


உடல் நலம் 


பொதுவாக இவர்களுக்கு நல்ல உடல் நலம் இருக்கும் , சிறந்த மதை 
பலம் உடையவர் போன்று தோன்றுவர் . நோய் வாய்ப்படின் நோயை வெளிப் 
படுத்தாமல் சிறிதுகாலம் தனக்குள்ளேயே அனுபவிப்பர் : நோயினின்று விரைவில் 


குணம் பெற இயலாது . தொன்டை . நாக்கு , கழுத்து முதலிய தொடர்பான 


நோய்களும் , முதுமைக் காலத்தில் மலச்சிக்கல் , கண் நோய் போன்றனவும் 


ஏற்படும் . 


பொருளாதாரம் 


நல்லமுறையில் பொருள் ஈட்டுவர் . தேவையறிந்து செலவு செய்வர் . 
சூதாட்டம் , அதிர்உ டம் போன்றவற்றில் நம்பிக்கையற்றவர் ; ஆனால் , 


இவற்றால் இவருக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கும் . பழமரத் தோட்டம் . 
தேயிலைக் காப்பித் தோட்டங்கள் போன்றவற்றில் முதலீடு செய்வர் . 


தரகராகவும் வங்கித் தொழில் செய்பவராகவும் இருப்பர் . 


காதல் திருமணம் 


காதல் மற்றும் திருமண வாழ்வில் உண்மையாகவும் , நேர்மையாகவும் 


இருப்பர் . 


தொழில் 


உபத்தில் பிறந்தோர் வாழ்க்கையை வசதியாக . முழு அளவில் 


அனுபவிக்க விரும்புவர் ; எனவே , நல்ல வருமானம் தரும் தொழிலை யே 


நா (hவர் , ஆடம்பர , பகட்டுப் பொருள்கள் , வாசனைப் பொருள்கள் , 
உயர்ந்த கற்கள் , ஆபரணங்கள் முதலியன தொடர்பான வணிகத்தில் அல்லது 
தொழிலில் ஈடுபடுவர் ; வங்கத் தொழில் , திருவன மேலாண்மை அதிகாரி , 
காசாளர் , தரகர் , காட்டக்காரர் , விவசாயி போன்றவற்றைச் செய்பவராக 
இருப்பர் . இசை , நடனம் , திரைப்படம் தொடர்பானவற்றில் தன்னை 


25 


ஈடுபடுத்திக் கொள்பவர் . 


சட்டத்துறை , வருமான வரித்துறை , ஆடம்பரப் 


பொருள்கள் தயாரிப்புத் துறை போன்றவற்றிலும் பலிபுவர் . கணித ஆசிரியராக , 


பொறியியல் வல்நராக இருப்பர் . 


3 : பிசனம் 


மிதுனம் ராசி மண்டலத்தில் முன்றவதாக உள்ள சின்னம் . 
60-90 வரையான பாகைகளை உடையது : இதன் அதிபதி புதன் . குழந்தை 
உருவத்தால் மிதுனம் குறிக்கப்படுகிறது . இந்தச் சின்னத்தில் பிறந்தவர் 
மனதளவில் வாழ்பவர் : கவனக்குறைவுடையவர் . மகிழ்ச்சியையும் மாற்றங்களையும் 
விரும்புவர் . எப்பொழுதும் படிக்க விரும்புவர் . பிறரை நிருவாகிப்பதில் ஆற்றல் 
குறைந்தவர் , அடிக்கடி பயகம் செய்வதில் விருப்ப ( RC டயவர் ; முடிவெடுப்பதில் 
காலதாமதம் செய்பவர் , பட்டை என்னம் உடயவர் . எடுத்த காரியம் 
நிறை வேறுவதற்கு முன்பே அடுத்த செயலில் ஈடுபடுபவர் . இளகிய மனத்தர் . 


தயக்கமுடையவர் . 


உடல் நலம் 


பொதுவாக , மிதுனக்காரர் மவத்தளவில் சுறுசுறுப்பானவர் , உடல் 


நலத்தைத் தேவையற்ற கவலைகளாலும் . ஆர்வத்தினாலும் கெடுத்துக்கொள்வர் ; 
மனச்சிந்தனை இவர்களால் தவிர்க்கப்படும் போது ஆரோக்கியமானவராய் 


இருப்பர் . கடுமையான வேலைகளைச் செய்யத் தயங்குவர் . நன்றாக ஓய்வு 


பெற்றும் நன்றாகத் தூங்கியும் ஆரோக்கியம் பெறக் கடியவர் . 


சன் 


நெஞ்சுசளி , காசநோய் , தோள்களில் வலி அல்லது குறை , மூலம் , சிறு நீர்ப்பைக் 
குறைகள் போன்றவற்றால் வர்கள் சிரமப்பட வேண்டிவரும் . 


பொருளாதாரம் 


பொருவாதார மாற்றங்கள் மிகுதியாக ஏற்படும் ; நல்ல யோக 
காலத்தில் வாழ்வை நன்கு அபவிப்பர் . கணவன் மனைவியால் ஏற்படும் 
அதிர்உ நடத்தைப் பொருத்தும் சர்களின் பொருளாதாரம் அமையும் . குடும்பச் 
சண்டை , சச்சரவு போன்ற சிக்கடிக்குள்ளாவர் : தந்தையுடன் ஒத்துச் 
செல்லமாட்டார் . இவரது வீழ்ச்சிக்கு இவரே கானைமாவார் . 


25 


காதல் திருமணம் 


விரைவில் நட்புக் கொள்வர் . விரைவில் குற்றம் காண்பர் . திருப்தி 
கரமான நண்பரை அடைய விரும்பத் தோல்வியடைவர் . காதல் தொடர்பான 
வாழ்க்கையை விரும்புவராகவும் , காதல் வாழ்வின் மூலம் இன்பமடைபவராகவும் 
இருப்பர் . திருமணம் என்பது இவர்களுக்கு உணர்ச்சிப் பூர்வமானதாயும் , 
ஆர்வமிக்கதாயும் இருக்கும் . அட்சரித்து நடக்கும் துலையைப் பெறும் போது 
அதிரஉதடம் உடையவராகிறார் . சம அறிவுடைய துணையைப் பெறும் போது 
மன வாழ்க்கை வெற்றிகரமாய் அமையும் . சிறு சிறு பயணங்கள் மேற்கொண்டு 
இருவரும் வாழ்க்கையை நன்முறையில் அனுபவிப்பர் . புதிய சூழ்நிலைகளிலும் 
வாழ்வை அபவிக்க விரும்புவர் . 


தொழில் 


குமாஸ்தா , உதவியாளர் . விற்பனையாளர் , முகவர் . விரிவுரையாளர் 


பதிப்பாசிரியர் , செய்தியாளர் . இதழாசிரியர் . பொறியியலாளர் , ஆசிரியர் , 


பேராசிரியர் , நிழற்பட நிபுணர் . 

நிழற்பட நிபுணர் , செயலாளர் . மொழிபெயர்ப்பாளர் ,. 
காசாளர் . புத்தக வியாபாரி . தூதராலயத்தில் 

சதராலயத்தில் பணிபுரிவோர் , பேச்சாளர் 


போன்ற பல்வேறு தொழில்களில் ஈடுபடுவர் . 


4. கடகம் 


இது இராசி மண்டலத்தில் 4 ஆவது சின்னம் . 


இது 90-1200 


பாலககளைக் கொண்டது ; இதன் அதிபதி சந்திரன் , நண்டு , கடகத்தைக் 
குறிக்கும் சின்கமாகப் பயன்படுத்தப்படுகிறது . செம்பட்டை முடியும் , தோள்கள் 
அகன்றும் வயிறு பாகம் பருத்தும் . நல்ல பற்களைப் பெற்றும் கடகத்தில் பிறந்தவர் 
இருப்பர் . கற்பனையால் மகிழ்ச்சியடைவர் . விரைவில் பிறர் எண்ணங்களைப் புரிந்து 
அதன்படி செயல்படுவார் : பகுதியாகப் பேசுவர் : பொது மக்களிடம் மதிப்பையும் , 
செல்வாக்கையும் பெற விரும்புவர் . முன்கோபம் அடிக்கடி தோன்றி விரைவில் 
மறையும் . வீடும் 

வீடு , 3 டும்பம் முதலியவற்றை நேசிப்பார் . 


27 


கடகத்தில் பிறந்த பெண்கள் சோம்பலின்றி உழைப்பர் . பணம் ஈட்டிச் 


சொத்து , சுகங்களை அடைவர் : நிலைக்குத் தக்கவாறு தம்மை மாற்றிக் 
கொள்வர் : கண்ணியமானவர் ; புகழ் பெறுவர் . 


உடல் நலம் 


இளமையில் பலம் குன்றியவராய் இருந்து வயது செல்லச் செல்ல 
ஆரோக்கியத்தைப் பெறுவர் . கவலைகளால் உடல் உபாதைகளை ஏற்படுத்திக் 
கொள்ளுவர் : ஆரணக்கோளாறு , ஆத்துமா , வாயுத் தொந்தரவு . தொண்டைக் 
குறை கள் , குடிப் பழக்கத்தால் ஏற்படும் வியாதிகள் , மஞ்சள் காமாலை போன்ற 
வியாதிகளால் இன்புறுவர் . 


பொருளாதாரம் 


ஆடம்பரச் செலவை விரும்ப மாட்டார் . பணத்தையும் , செல்வத்தையும் 
மதிப்பார் ; தம் முயற்சியால் பொருளீட்டிச் செல்வம் சேர்ப்பார் . 


காதல் திருமணம் 


காதல் திருமண வாழ்விற்காகத் தங்களுடைய அனைத்துச் சுகபோகங்களையும் 
விட்டுக் கொடுத்து அன்பு காட்டுவர் . இவர்களுக்கு நல்வாழ்வைத் திருமணம் 
அமைத்ஜக் கொடுக்கும் : கடகப் பெண்கள் கணவம் நேர்மையாக , உண்மையாக , 
அன்பாக இருப்பர் . 


தொழில் 


உலவு விடுதி , காப்பி , தேநீர் , மளிகைக்கடை . பழ வியாபாரம் 
செவிலியர் , மேலாளர் , தொழில்துறை செயலாளர் , வரலாற்றாசிரியர் , 


தொல்பொருள் துறை , பவளங்கள் , மீன் தொடர்பான தொழில்கள் , கப்பல்முறை , 
ஏற்றுமதி இறக்குமதித் துறை , போக்குவரத்து , போதகர் , புகழ்மிக்க 
ஆலோசகர் , அமைச்சர் போன்ற பல நிலைகளில் இவர்களது பாஅமையும் . 


28 


5. அம்மம் 


சிம்மம் , இராசி மண்டலத்தில் 5 ஆவது சின்னம் . 


இது 120-150 


பாகைகள் கொண்டது 


இதற்கு அதிபதி சூரியன் . 


இது சிங்கத்தின் உருவத்தால் 


குறிக்கப்படுகிறது . 


சிம்மத்தில் பிறந்தவர் அகலமான நெற்றியும் , தோள்களும் உடையவர் 
உடற்கட்டு நன்கு அமைந்திருக்கும் : அசிங்கமாக இருக்கமாட்டார் ; கம்பரமாக 
தோற்றமும் , பெரிய 

பெரிய மனதும் , பெருந்தன்மையும் உடையவர் ; அவைத்து 
உயிர்களுக்கும் உதவியாக இருப்பர் . அரசினால் கட்டும் அனைத்து உதவிகளையும் 
பெறுவர் ; நண்படமும் , உறவினரமும் நம்பக்கையுடையவர் . பிறருடைய 
தவறுகளை மறந்து மன்னிப்பர் . பிறர் குறைகளைப் பெற்றுபடுத்தமாட்டார் . 
பிறர் புகழ்ச்சியினால் மகிழ்ச்சியடைவர் . நல்ல வளர்ச்சித் திட்டங்களைக் 
காடுக்கவல்லவர் . அதிகாரத்தை விரும்புவர் . பெருமைப்படுத்திக் கொள்வர் . 


குறிக்கோளுடன் கவுரமுடன் வாழ்வர் . வாழ்வில் தலைமையிடத்தைப் பெறுவர் : 
விளையாட்டுக்களில் ஆர்வம் காட்டுவர் , மனபலம் பெற்றவர் . உாப்பிடியான 
முயற்சியினால் வெற்றி காண்பர் . அரைகுறை மனத்துடன் எதையும் செய்யார் . 


உடல் 

நலம் 


பொதுவாக இவர்கள் நல்ல உடலமைப்பைப் பெற்றிருப்பர் . உடல் 


நலம் குன்றினம் விரைவில் தேறிவிடுவர் . நோய் வரும் முன்னே உஉகார் ஆகி 
விடுவர் . இருதய நோய் , இருதயத் துடிப்பு , முதுகெலும்புக் குறை பாடு, 


வீக்கங்கள் . மயக்கம் போன்ற நோய்களால் அவதியடைவர் . 


பொருளாதாரம் 


பொதுவாகச் சம்ம இராசிக்காரர் தேவையான அளவிற்குப் 


பொருளாதார வளம் பெற்று இருப்பார் . அதாரித்தனமான செலவிலும் 
சூதாட்டத்திலும் நாட்டமுடையவர் : சூதாட்டத்தில் லாபமும் அடைவர் . 
மற்றவர் தன்டை மிருந்து பண உதவி பெறும் போது அதைப் பெருமையாக 


நினைத்துக் கொள்வர் . 


29 


காதல் திருமணம் 


நாடகத்திற்குச் சிரிப்புப் பகுதி இருப்பதுபோல் , தம் களவரை / 
காதலரை மிகவும் மகிழ்ச்சியுறச் செய்வர் : மற்றவரால் கவர்ச்சியால் 


இழுக்கப்படுவர் . பெண்களின் கட்டத்திற்கு நடுவில் அதிகம் காணப்படுவர் . 


சிம்மப் பெண்மன உயர்ந்த குறிக்கோள் உடையவர் . தம் கணவனுக்காகத் 
தம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்வர் . மிகுதியான அன்பைக் கணவன்மீது 
காட்டுவர் ; குழந்தைகளை மிகவும் நேசிப்பர் . குழந்தைகளால் பெருமை 
படைவர் ; தமதத்த இயல்புடைய குழந்தைகளைப் பெறுவர் . 


தொழில் 


நடுத்தர வருமானமுடைய அரசாங்கத்துறை , வர்த்தகத்துறை போன்ற 


வற்றில் பலபுறிவர் , தலைவராக 


மேலாளராக , இயக்குனராக , கண்காலிப் 


பாளராக , பொறியாளராக , நிருவாகியாக இருப்பர் . 


6. கல்வி 


கன்ன , இராசி மண்டலத்தில் 6 ஆவதாக உள்ள சின்னம் . 
159-180 வலரயான பாகைகளுக்குரியது . இதன் அதிபதி புதன் . 


பென்ன்ை உருவத்தால் குறிக்கப்படுகிறது . 


கன்னியில் பிறந்தவர் நல்ல கருமை நிற மயிரையும் , கண்னையும் உடையவர் ; 
சன்னக் குரலில் பேசுவர் : வேகமாக நடப்பர் ; தொந்தி இருக்காது : 


வயதைக் காட்டிலும் இளமைத் தோற்றம் உடையவர் ; நேர்மையானவர் : 
எப்பொழுதும் மாற்றத்தை விரும்பக் கடியவர் . இருப்பங்களையும் தங்கும் 
இடங்களையும் வேலையையும் மாற்றிக் கொள்வர் . திட்டிய திட்டங்கனைக் 
காலத்துடன் செய்வர் : சுறுசுறுப்பாக வேகழுடன் செயல்படுவர் : எதையும் 
முறையாகச் செய்ய விரும்புவர் . அறிவுடனும் கவனமுடனும் திறமையாகச் 
செயல்படுவர் . எதிலும் ஆழமாக உடனுக்குடன் செயல்படுவர் . 


30 


உடல் நலம் 


கன்னச் சின்னம் இராசி மண்டலத்தில் வைத்திய சாலையைக் குறிக்கிறது . 


பொதுவாக இவர்கள் நல்ல சுகமுடன் இருப்பர் . வயதுக் காலத்திலும் ஆரோக்கியம் 


இருக்கும் , உணவுக் கட்டுப்பாடுடையவர் . ஆனால் , உடல் நலம் குன்றும் போது 
மனபலத்தை இழப்பர் . எனவே , நோயை விட மனம் துன்பத்தை மிகுதிப்படுத்தும் 
உடல் நலம் குன்றியவர்க்குச் சேவை புறியும் மனப்பாங்குடையவர் . சரணக் கோளாறு , 
உடல்வாதலைகள் , டைப்பாய்டு . வீக் காய்ச்சல் , நரம்புக் கோளாறுகள் , 
மனக் கலக்கங்கள் போன்ற நோய்கள் இவர்களைத் தாக்கும் . 


பொருளாதாரம் 


பல விசயங்களில் கவனத்துடன் செயல்படுவர் ; செல்வந்தர் ஆக 
விரும்புவர் . பணத்தைச் சிக்கனமாகச் செலவு செய்து சேமிப்பர் . ஆனால் , 
இவர்களுடைய கடின முயற்சிக்குத் தகுந்த பன வரவு இருக்காது , இவர்களுடைய 
ரமையாலும் கடின உழைப்பாலும் மேன்மைக்கு வருவர் . 


காதல் திருமாம் 


பொதுவாக நல்ல மகிழ்ச்சிகரமான திருமன வாழ்க்கை நடத்துவர் . 
காலதாமதமாய் மனம்புரிந்துகொள்வர் ; தலையைப் புரிந்துகொண்டு மனம் 
ஒத்துக் கடமை தவறா வாழ்க்கை நடத்துவர் . 


கன்னியில் பிறந்த பெண் , இல்வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சரியாக 
நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தையுடையவள் ; சிக்கனமாகச் செலவு செய்வாள் : 
தானோ . பிறரோ வீனடிப்பதை விரும்பமாட்டாள் . தன் கடமைகளைத் திருப்தி 
கரமாகச் செய்வாள் . 


தொழில் 


பொறியாளர் . காக்காளர் , ஆசிரியர் , விஞ்ஞான , அச்சுத்தொழில் , 
குமாஸ்தா , தரகர் , சட்ட புவர் , பத்திரிகை ஆசிரியர் , இசையமைப்பாளர் ,. 
கலைஞர் போன்ற பல்வேக தொழில்களில் ஈடுபடக் கடியவர்கள் . 


31 


7. சலாம் 


துலாம் , இராசி மண்டலத்தில் 7 ஆவது சின்னம் . 


இது 180-210 


பாகைகளைக் கொண்டது . இதற்கு அதிபதி சுக்கிரன் . 


இதன் சின்னம் தராசு . 


துலாத்தில் பிறந்தவர் உயரமான தோற்றமுடையவர் . வலிமையான 
தோளையுடையவர் . கருணைப் பார்வையுடையவர் , புத்திகான் , நல்லதையும் 


கெட்டதையும் ஆராய்ந்து உரைக் கடியவர் . எப்பொழுதும் மகிழ்ச்சியான 
ஆனந்தமான வாழ்க்கைக்கு முயற்சி செய்வர் ; நேர்மையானவர் : இளகிய 
மனத்தினர் ; ஆடை . இசை , வாசனைப் பொருள் . ஆடம்பரப் பொருள் , 
போன்றவற்றை விரும்புவர் . பிறருக்காக உழைக்க வல்லவர் : கற்பனை 
உள்ளம் படைத்தவர் . ஆன்மிக வாழ்க்கையில் நாட்டமுடையவர் . இல்லற 


வாழ்க்கை இன்பத்தையும் வாழ்வையும் நன்கு அனுபவிப்பர் . 


உடல் நலம் 


பொழவாக உடற்கட்டு நன்றாக இருக்கும் , தொத்துவியாதிகளுக்கான 


தடுப்புச் சக்தியைக் குறைவாகப் பெற்று இருப்பர் . ஒருசில தொத்து 
வியாதிகளினாலும் பாதிக்கப்படுவர் ; அநீரகங்கள் , வயிற்றில் அடிப்பாகங்கள் , 
இடுப்பு , கருப்பை தொடர்பான நோய்களால் பாதிக்கப்படுவர் . 


பொருளாதாரம் 


பங்குதாரருடன் சேர்ந்து செய்யும் தொழில் இவர்களுக்கு மிகவும் 


பொருந்தும் . 


காதல் திருமணம் 


காதல் திருமண வாழ்வில் இவரைச் சிறந்தவராகக் கருதலாம் . 
தங்களுடைய உண்மையான அன்பினால் தன் துடையின் மனத்தைக் கவர்ந்து விடுவர் : 
அவ்வெதிர் பாவியருடன் வாழ்க்கையை நல்லமுறையில் பகிர்ந்துகொள்வர் : 


32 


இனிய சிரிப்பால் பிறரைக் கவரக் கூடியவர் ; விரைவில் மணம்புரிந்து கொள்வர் . 


துலாத்தில் பிறந்த பெண் புத்திசான் ; தந்திரமிக்கவர் : வாதங்களை 
விரும்பமாட்டாள் : அமைதியை நிலைநாட்ட முயற்சிப்பர் ; பகட்டான வாழ்க்கை 
நடத்துவர் , துணைவடம் அன்பு காட்டுவர் . 


தொழில் 


கப்பல் படைவில் பணிபுரிபவர் , சட்ட நிபுணர் . வேதியியலாளர் . 
பொறியாளர் , நீர் மின்சார அறிஞர் , உணவு , பழரசம் தொடர்பான 
வேலைகளில் பணிபுரிபவர் , பொதுமக்கள் தொடர்பு அதிகாரி , முகவர் , 


விற்பனை அதிகாரி போன்ற தொழில்களில் ஈடுபடுவர் . 


8. விருச்சிகம் 


விருச்சிகம் , த இராசி மண்டலத்தில் 8 ஆவது சின்னம் . 
2180-240 பாகைகள் கொண்டது . இதன் அதிபதி செவ்வாய் , தேன் 


உருவத்தால் இது குறிக்கப்படுகிறது . 


விருச்சிகச் சின்னத்தில் பிறந்தவர் பொதுவில் நல்ல உடலமைப்பு 


உடையவர் ; சராசர் உயரத்தைக் காட்டிலும் உயரமானவர் : அகலமான 


முகத்தை உடையவர் , நீளமான கைகளும் சுருட்டை முடியும் உடையவர் : வீட்டுக் 
கொடுத்துச் சரவடையும் மனப்பான்மையற்றவர் ; புத்திக் கத்லமயுடையவர் ; 
எடுத்த வேலையை விடாமுயற்சியுடன் முடிக்கும் உற்றல் உடையவர் . தைரியமுள்ளவர் : 
தனக்கென விருப்பு வெறுப்புடையவர் . நோய் அறியும் வைத்தியராகவும் செயல் 
படுவர் ; தலத்து நின்று துணிச்சலுடன் போராடக் கடியவர் : முன் கோப . 
கோபத்தால் வெறுப்படைவர் . குடிப் பழக்கத்தையும் மேற்கொள்வர் . சில 
நேரங்களில் தம் அவசர காயங்களால் அடைய வேண்டிய புகழை இழப்பர் : 
என் பேச்சையும் மிரட்டுவக , தயும் விரும்பமாட்டார் : இரகசியத்தைப் பாதுகாக்கக் 
கடியவர் . நம்பிக்கைக்கும் உங்மைக்கும் பாத்திரமாக இருப்பதும் பிறரால் 


பாதிக்கப்படும் போது பழிவாங்கும் எல்வமுடையவர் . 


33 


உடல் நலம் 


பிறப்பு உறுப்பு , கருப்பை , சிறுநீர்ப்பை . 

கருப்பை , சிறுநீர்ப்பை , தொடர்பான நோய்கள் , 


கற்களால் உண்டாகும் உபாதனைகள் , வீக்கம் , முளைக் கோளாறு போன்ற 


நோய்களால் தாக்கப்படுவர் . 


பொருளாதாரம் 


பணம் , செல்வத்தைப் பொருத்தவரையில் சிறிது அதிர்உதடமுடையவர் . 


சூதாட்டத்தில் வெற்றியும் பெறுவர் . பெரிய அளவில் வருமானம் அமையும் ; 


பொருள் ஈட்டுவதில் வல்லவர் : செலவாஸ்யும் கட . 


காதல் திருமனம் 


எதிர்பாலின பட மிருந்து புகழ்மொழி பெறும் போது மட்டற்ற மகிழ்ச்சியுடன் 
உலக வாழ்வை திரும்புவர் . ஆனால் , இவரது குறையை அவர்கள் சுட்டும் போது 


வெறுப்படைவர் . மற்றபடி தன் துனைக்கு அனைத்து வசதியையும் ஏற்படுத்திக் 


கொடுத்து மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வர் . இவர் விரும்பத்தக்க துவையை 


அடைவர் . 


விருச்சிகப் பெண்கள் தம் கணவரின் அன்பையும் ஆதரவையும் அடையும் போது . 
வாழ்க்கையை நன்கு அனுபவிப்பர் . அமைதியான வாழ்க்கையை ஏற்படுத்திக் 
கொள்வர் . சில பெண்கள் கணவரை வெறுத்துத் துன்புறுத்துவர் , இதுபோலவே 
சில விருச்சிக முன் , மனைவியை வெறுத்துத் துன்புறுத்துவர் . 


தொழில் 


வைத்தியர் , பொறியாளர் , வேதியியலாளர் . ஆய்வாளர் , போர் வீரர் . 


மிருகங்களை வெட்டுபவர் போன்ற வேலைகளில் பணியு நிவர் . இயந்திர 
வாகனங்கள் , இராஜவம் . அனைக் கட்டுமானம் . தேயிலை , காப்பி , புகையிலை 
முதலியன தொடர்பான தொழில்களிலும் ஈடுபடுவர் . 


34 


தனுசு , இராசி மண்டலத்தில் 9 ஆவது இடமாக உள்ளது . 
240-270 வரையான பாகைகள் கொண்டது . இதன் அதிபதி வியாழன் . 
இது வில் அம்பு சின்னத்தால் குறிக்கப்படுகிறது . 


தனுசுவில் பறந்தவர் சநசமமான உடலமைப்புக் கொண்டவர் . அகன்ற 
நெற்றி , நீளமான சாக்கு , பளிச்சிடும் கஃகள் , கருனைப் பார்வை ஆகியன 
கொண்டவராக இருப்பார் . தைரியசாலி , குறிக்கோள் உடையவர் ; தலைக்களம் 


உடையவர் . உண்மையே பேச விரும்புவர் . தங்கள் கொள்கையிலேயே கடைசி 
வரை நிற்பவர் , தான் சரி என்று நினைப்பதை மற்றவடமும் நிலைநாட்டுவார் : 


உயர் கல்வியில் நாட்டமுடையவர் . தூரப் பயலங்களை விரும்புவர் . தத்துவம் 
பேசுபவர் : பெரிய மவதுடையவர் . ஆன்மிகத்தில் ஈடுபாடுடையவர் , விளையாட்டு 


வீரர் : புதிய எண்ணங்களுக்கு இடமளிப்பர் , சரியான உள்ளுணர்வுகளைப் பெறுவர் . 


அந்தி நடக்கும் போது போராடத் தயங்கமாட்டார் . எதிர்பாலினர் மத்தியில் 


இருக்க விரும்புவர் . அடிக்கடி தங்கள் எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வர் . 


உடல் நலம் 


இருப்பு , தொண்டைப் பகுதி தொடர்பான நோய்கள் , நுரையீரல் 
தொந்தரவு , குடற் புண் , சர்க்கரை வியாதி , ஆர்த்துமா போன்ற நோய்கனைப் 
பெறுவர் . 


பொருளாதாரம் 


அடிக்கடி மாற்றங்களை விரும்புவர் . நிச்சயமற்ற முதலீடு . சூதாட்டம் 
போன்ற துறைகளில் இலாபம் அடையார் . தனுசுக்காரர் விரைவாகச் 


செல்வந்தர் ஆவர் . 


காதல் திருமணம் 


தாசுப் பெண்னை மாக்கும் ஓனை ஆதிர்டி நடக்காரர் எனலாம் . 


காரணம் 


35 


ஒரு ஆன் எதிர்பார்க்கும் அனைத்துப் பண்பையும் அவளிடம் காணலாம் ; கணவறுக்கு 


உதவுபவளாகத் தொந்தரவு செய்யாதவளாக இருப்பாள் : கோபமின்றி , புத்திசாலித் 


தனமாகச் செயல்படுவாள் . கணவன் தவறு செய்யும் போது பவைடன் ஆலோசனை 


தருவாள் ; தஜசக்காரன் முன்கோப் . ஆனால் கோபம் நீடிக்காது . பொழுது 
போக்கு மன்றங்களில் , விளையாட்டுகளில் பெரும்பான்மையான நேரத்தைக் 
கழிப்பர் . எனவே , குடும்ப வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுக்காதது போல் 


காட்டிக்கொள்வர் . 


தொழில் 


ஆசிரியர் , பொதுப் பேச்சாளர் , பதிட்பாசிரியர் , வீம்பரம் 
செய்பவர் , கணக்காளர் . சட்ட நிபுணர் , பொறியாளர் போன்ற பல்வேறு 
தொழில்களையுடையவராய் இருப்பர் . வங்கத் தொழில் , மதச்சார்பான 


நிறுவனங்கள் . அரசியல் போன்ற துறைகளிலும் ஈடுபடுவர் . 


10 : மகரம் 


மகரம் , இராசி மண்டலத்தில் 10 ஆவது சின்னம் . 


இது 270-300 . 


இதன் சின்னம் 


வரையான பாகைகளை யுடையது . இதன் அதிபதி சன் . 
திமங்கலம் கடல் குதிரை 


மகரத்தினர் பலம் குன்றியவராகவும் , மெதுவாக உடல் வளர்ச்சி 
பெறுபவராகவும் இருப்பர் . நல்ல உடலமைப்பு இருக்காது : 16 வயதிற்குப் 
பல் உயரமாக வளரக் கடியவர் : மெலிந்த முகத்தையும் , நீண்ட மூக்கையும் , 
உள்ளடங்கிய கண்களையும் பெற்றிருப்பர் . தலைமுடியானது கடினத்தன்மை 
பெற்றிருக்கும் . இடுப்புப் பகுதி பருத்துக் காணப்படுவர் . 


எதிலும் கணக்குப் பார்ப்பர் : நடைமுறை மனத்தை உடையவர் ; 
பிறரை நம்ப வைக்க முயற்சிக்க மாட்டார் : வின் பேச்சை விரும்பமாட்டார் . 
சிலர் சோம்பேறிகள் . ஒவ்வொரு காரியத்தையும் பிறருடைய தூ ண்டுதலின் 


36 


பேரில்தான் செய்வர் . எதையும் தாமதமாகச் செய்வர் ; இவர்களுடைய 
செயல்களில் இடையூறுகள் ஏற்படும் . தண்ணீர் கிடைக்கும் வரை சிணற்றைத் 
தோண்ட முயற்சிப்பார் . எந்த ஒரு செயலைச் செய்யினும் உடன் ஒரு அணை 
இருப்பதை விரும்புவர் . அரசியலில் செல்வாக்கு இருக்கும் : தேர்தலுக்குமுன் 
அனைத்தையும் நினைவில்கொண்ட இவர் தேர்தலுக்குப்பின் முழுமையாக மறந்து 
விடுவார் . அரசியல் தந்திரமிக்கவர் . பிறருக்குப் பயன்படும் வகையில் 
உதவக் கடியவர் ; சுய நலக்காரர் . சில மகரக்காரர் நேர்மையற்று 
மோசமானவராகத் தலைக்கனம் பிடித்தவராக இருப்பர் . 


உடல் நலம் 


முழங்கால் பகுதிகள் , எலும்பு , தோள் , சீரஉறுப்புகள் , இருதயம் , 
சளி தொடர்பான நோய்கள் ஏற்படும் . எலும்பு முறிவினாலும் பாதிக்கப்படுவர் . 


பொருளாதாரம் 


நிச்சயமற்ற முதலீடு , சூதாட்டம் போன்ற துறைகளில் ஆர்வமற்றவர் : 
பணத்தை வின்செலவு செய்யாது விடாப்பிடியாகச் சிறுகச் சிறுகச் சேர்ப்பர் . 
எதிர்காலத்தை நினைத்துத் திருப்திகரமாகச் சேர்த்து வைப்பர் . 


காதல் திருமணம் 


--- 


அன்பு . பாசம் நிறைந்தவராய் இருப்பதும் , அதை வெளிப்படுத்த 
மாட்டார் . காதல் , நடனம் போன்றவைகளில் நாட்டமுற்றவர் ; உளர்ச்சி 
வசப்படுபவர் . எதிர்பாவைரை நெருங்கும் போது மிகவும் முன்னெச்சறுக்கையுடனும் , 
மெதுவாகவும் செயல்படுபவர் : வேகம் இருக்காது . தயக்காடையவர் ; 
மகரப் பெண்கள் சிற்றின்பத்தில் மிகவும் தயக்கமுடன் செயல்படுவர் . பயமும் 


உடையவர் . 


கடுமையான உழைப்பாளி ; அரசாங்கப் பதவிகளை வகிப்பர் ; சுரங்கங்கள் 


கன்மங்கள் . உலோகம் தொடர்பான பொறியாளர் , தயாரிப்பாளர் . வைத்தியர் , 


37 


நாவலாசிரியர் , துப்பறிவாளர் , விக்ஞான் எனப் பல பணிகளில் இச்சின்னத்தினர் 
வேலை செய்வர் ; தோல் தொடர்பான தொழில்கள் , சிமென்ட் , செங்கல் 


தொடர்பான தொழில்கள் . பொருளாதாரத் துறை , சட்டத்துறை , வேதியியல் 
துறை போன்ற தொழில்களில் ஈடுபடுவர் . 


11 : கும்பம் 


கும்பம் , இராசி மண்டலத்தில் 11 ஆவது சின்னம் . 


திது 300-330 . 


வரையான பாகைகளைக் கொண்டது 


இதற்கு அதிபதி சன . 


பொங்கி வழியும் 


குடம் தன் சின்னமாக அமைகிறது . 


பொதுவாகக் கும்பத்திறை நல்ல தோற்றமுடையவர் . 


உயரமான 


உடலமைப்பு உடையவர் . 


பிறருடைய புகழ்ச்சியினால் ஏமாற மாட்டார் . 


புத்திசாலி , பிறருடைய குணங்களையும் நோக்கங்களையும் அறியவல்லவர் : 
புதிய என் களை உணர்வதில் தாமதம் காட்டுவர் ; நினைவாற்றல் உடையவர் : 
விழிப்புடன் செயல்படுவர் . அவர்களுக்கென் என்னர் களை வகுத்துக் கொண்டு 
அதன்படி செயல்படுவர் . தங்களுக்கெலத் தவிக் கொள்கையுடையவர் . ஆராய்ச்சி 
நோக்குடையவர் : தங்களுக்கென வலிமையான விருப்பு வெறுப்புகளையுடையவர் ; 


உலக வாழ்வில் மிகுந்த ஆர்வம் காட்டுவர் . உள்ளுணர்வு . தியானம் போன்ற 
வற்றில் ஆர்வம் காட்டுவர் . தத்துவத்தைப் போதிப்பதைக் காட்டிலும் நடை 


முறையில் பிகுதியாகச் செயல்படுத்தவர் . 


உடல் நலம் 


தொத்துவியாதி , பல் நோய் , இருதய நோய் , இரத்தழுத்தம் , 
கைகால் வீக்கம் , தோள் நோய் , எலும்புமுறிவு , மலச்சிக்கல் போன்ற 


நோய்களை அவர்கள் பெறுவர் . 


பொருளாதாரம் 


பொதுவாகக் கும்பத்திவர் நவீன தொழில்களில் 


முதலீட்டிப் பயனடைவர் . 


38 


திறமையைப் பயன்படுத்திப் பணம் ஈட்டுவர் . 


பனத்தின் தேவையை உணர்ந்தவர் : 


தாராளமாகச் செலவு செய்ய மாட்டார் ; அதற்காகக் கருமியா கவும் இருக்க 


மாட்டார் . 


காதல் திருமனம் 


கற்ற . சம அளவு அறிவுள்ள வாழ்க்கைத் துணையை நாடுவர் : 
அவர்பால் மிகுந்த பற்றுடையவர் . மன வாழ்வை மகிழ்ச்சியாக அமைத்துக் 
கொள்வர் . கும்பத்துப் பெண்கள் கணவருடன் மிகுந்த அளவு ஒத்துழைப்பர் : 
காவலில் பொறுப்புகளில் , வேலைகளில் உதவுவர் . 


தொழில் 


விஞ்ஞாலி , நிருவாகத்தினர் , விரிவுரையாளர் . கட்டட நிபுவர் . 
நாவிதல் , புத்தக வியாபாரி , கனக்கானர் . துப்பறிவாளர் , வாலையல் 
நிபுணர் , போன்ற பணிகளைச் செய்வர் . மேலும் வேதியியல் பொறியியல் 
உலோகத் தொழில் போன்ற தொழில்களும் செய்வர் . 


12. மீனம் 


- 


மீனம் , இ ராசி மண்டலத்தில் 12 ஆவது சின்னம் . 


இச 330-360 


வரையிலான பாகைகளை உடையது . இதற்கு அதிபதி வியாழன் : இரு மீன்களின் 


சின்னத்தால் குறிக்கப்படுகிறது . 


இச்சின்னத்தினர் குள்ளமாகக் குண்டாக இருப்பர் ; முடி மிருதுவாக 


இருக்கும் . தத்துவவாதி , எப்பொழுதும் கற்பனையும் கனவுகளும் கொன்டு இருப்பர் : 
நேர்மையானவர் ; பிறருக்கு உதவக் கூடியவர் ; பிறர் துன்புறும் போது தன்னால் 
இயன்ற உதவியை உடனுக்குடன் செய்வர் : எதிரியின் கோபத்தைக் கடத் தணியச் 
செய்து . அவரை மதிப்பாக நடத்தி மன்னிக்கவும் செய்வர் . இவர்களுடைய 
தாராள மனப்பான்மையும் . அளவுக்கதிகமான இவகிய மலமும் இவர்களுடைய 
முன்னேற்றத்திற்குத் தடையாக அமையும் : அகிம்சைவாதி , யாருக்கும் தீங்கு 


39 


செய்யமாட்டார் ; மற்றவர் இவரைச் சுலபமாய்ப் புரிந்துகொள்ள முடியாது ; 


இனிமையான மன பாவம் உடையவர் ; புதிய என்னங்களாலும் , கருத்துகளாலும் 


பிறரை நடத்த வல்லவர் ; நாகரிகம் உடையவர் : மன்தருடைய வேதனைகள் 


நீங்க வழிகாட்டுவர் . சிலநேரங்களில் முழுக்க முழுக்க மாறுபட்ட என்னங்களை 
உடையவராய் இருப்பர் . ஆன்மிக வாழ்வில் நாட்டமுடையவர் ; வெளிநாடு 

. 
மானவர் ; பயமில்லாதவர் . அடிக்கடி வீடு மாறுபவர் . நோய்வாய்ப்படும் 
போது எளிதில் கவவரமடைகிற மனநிலையை யுடையவர் . நண்பர் அனைவரையும் 
நேர்மையானவராகக் கருதி ஏமாறவர் , நல்ல உடல் நலம் வேண்டும் ண 
விரும்புவோர்க்குத் தேவையான உதவியும் , அறிவுரையும் வழங்குவர் . அதேபோல் 
செல்வம் ஈட்ட விரும்புபவர்க்குத் தக்க அறிவுரைகளை . என்னங்களைக் கூறுவர் . 
இவ்விரண்டும் இவரது வாழ்க்கைக் குறிக்கோள்களாக இருக்கும் . 


உடல் நலம் 


வாய்வுக் கோளாறு கால் , முட்டி . குடல் உபாதை . விசக் காய்ச்சல் 
மூல நோய் , வீக்கம் , கல்லீரல் , பலவீனமான குடல் , நறும்புக் கோளாறு 
போன்ற நோய்கள் இவர்களைப் பாதிக்கும் . 


பொருளாதாரம் 


சம்பாதனையைக் காட்டிலும் செலவு செய்யக் கடியவர் : ஊதாரியாகவும் 


இருப்பார் . 


காதல் திருமணம் 


காதல் திருமணம் , வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க எப்போதுமே 


தயக்கம் காட்டமாட்டார் . அறிவுடன் கடிய அழகிய மனைவியை விரும்புவார் . 


இழிவா 


என்னங்களைக் கொண்டவர்க்குத் துகை போக மாட்டார் , தலித் 


தன்மையுடைவர் . கற்பனை வாழ்க்கையுடையவர் . வாழ்நாள் முழுவதிலும் காதல் . 


திருமண வாழ்வில் நாட்டமுடையவர் . 


மீனப் பெண்கள் இரட்டை எண்ணம் உடையவர் . அன்பும் பாசமும் 
காட்டுவதுடன் அவனை மதிக்கவும் செய்வர் . சில நேரங்களில் இதற்கு 
முரணாகவும் செயல்படுவர் . 


தொழில் 


எதையும் முறையாக . நேர்மையாக உன்மையுடன் செய்யக் கடியவர் . 
அமைச்சர் , வைத்தியர் . முகவர் , வேதியியவா எர் , கோயிலில் சேவை புரிவோர் , 


மருத்துவமனையில் பனி புறவோர் , வங்கி போன்ற பொருளாதார நிறுவனங்களில் 
பனியு நிவோர் . வியா பார் என இவர்கள் பல தொழில்களில் ஈடுபடுவர் .. 


நட்சத்திரங்கள் 


இராசி மண்டலம் மேஉம் முதல் மீனம் வரை 12 சரிசமமான 
பாகங்களைக் கொண்டு பிரிக்கப்பட்டிருப்பது போலவே 27 சரிசமமான 
பகுதிகளாகவும் பதிக்கப்பட்டுள்ளது . இந்தச் சரிசமமான ஒவ்வொரு பகுதியும் 
13 20 பாகைகளை யுடையது . இவை ஒவ்வொன்றும் மேஉகத்தில் தொடங்க 
மீனத்தில் முடியும் . இந்த 27 பரவுகளைச் சந்திர மண்டலம் அல்லது நட்சத்திரம் 


என அழைப்பர் . 


இந்த 27 நட்சத்திரங்களும் ராசி மண்டலத்தில் மூன்று பெரும் 


பிரிவுகளாக அடக்கப்படுகின்றன . அதாவது மேடம்முதல் கடகம்வரை ஒன்பது 
நட்சத்திரங்களைக்கொண்ட ஒரு பிரிவும் , சிம்மம்முதல் விருச்சிகம் வரை ஒன்பது 
நட்சத்திரங்களைக்கொண்ட இன்னொரு பயவும் . தனுசுவிலருந்து மீனம் வரை ஒன்பது 
நட்சத்திரங்களைக் கொல்ட மற்றொரு பரவும் என 27 நட்சத்திரங்களும் 


மூன்று பதிவுகளாகப் பறிக்கப்பட்டுள்ளன . 


இந்த ஒவ்வொரு பிரிவிற்கும் முறையே கேது , சுக்கிரன் , நயன் . 
சந்திரன் , செவ்வாய் , ராகு . வியாழன் , சனி , புதல் ஆகிய 9 கோள்கள் 


41 


அதிபதிகளாக உள்ளன . 


இவ்வாறு அமைந்த இராசி மண்டலம் ஆகாயத்தில் 


ஒரு குறிப்பட்ட கற்பனைப் பாதைக்குள் அடங்கும் . இவ்வாறு நம் மூதாதைய ரால் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட நட்சத்திரங்கள் ஆசாயத்தில் ஒரு தனிப்பட்ட பளிச்சிடும் 
நட்சத்திரமாகவோ ஒரு கட்டமாக நட்சத்திரங்களாகலோ உள்ளன . அவற்றை 
மிகவும் எளிதாகக் கண்டுணரலாம் . அவற்றின் என்கிக்கை கீழ் வருமாறு 


அமைகின்றன . 


அசவிலி -3 . 


பரவி 


காத்திகை 

திகை - 6 . 


உரோசி - 


மிருகசீரஉகம் 


3 . 


திருவாதிரை 


புனர்பூசம் 


5 . 


ஆயில்யம் 


மகம் 


பரம் 


உத்திரம் 


அந்தம் 


5 . 


சுவாதி - 


1 . 


விசாகம் 


3 . 


அஉைம் 


3 , 


கேட்டை 


3 . 


மூலம் 


-- 


8 . 


பராடம் 


4 . 


உத்திராடம் 


திருவோணம் 


3 . 


சதயம் 


100 . 


பூரட்டாதி 


உத்திரட்டாதி 


ரேவதி - 3 . 


ஒவ்வொரு நட்சத்திரம் 4 பரவுகளாகப் பறிக்கப்பட்டுள்ளது . 
இதற்குப் பாதம் . என்று பெயர் . ஒவ்வொரு பாதமும் 3 20 பாகை 
களையுடையது . மொத்தம் 108 பாதங்கள் . ஒவ்வொரு இராசியும் 2 
நட்சத்திரம் அல்லது 9 பாதங்களையுடையது . ஒரு பாதம் என்றால் கால் 
நட்சத்திரம் என்று பொருள் . 


இராசிகளைப் பற்றிய விவரங்கள் பொதுநிலையில் முற்பகுதியில் விரிவாகக் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 3.தேபோல் , நட்சத்திரங்களைப் பற்றிய சில விவரங்கள் 
இங்குக் கறப்படுகின்றன . சந்திரன் 27 நாட்கருக்கொருமுறை ஒவ்வொரு 


நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கும் . 


42 


1 : அகவல் 

அசுவில் , மேஉகத்தில் --1320 பாகக்களைக் கொண்டது : இதுதான் 


முதல் நட்சத்திரம் . 


இதன் அதிபதி கேது ; இது செவ்வாயாலும் கேதுவாலும் 


ஆளப்படுகிறது . 


அசுவிலியானது தலை , மூளைப் பகுதிகனைக் தறிக்கிறது . 


நட்சத்திரத்திற்குரியவர் கதா நியாக . பேராசையுடைய வராக இருப்பர் ; 
அறிவாளி : திறமைசால் ; நல்லதோத்த முடையவர் . 


பரவி , 

மேஉருத்தில் 1320 - 2540 பாகைகளையுடைய 
இரண்டாவது நட்சத்திரம் , தன் அதிபதி சுக்கிரன் . இது செவ்வாயாலும் , 
சுக்கிரனாலும் ஆளப்படுகிறது . இது தலை , மூளை , கண் பகுதிகளைக் குறிக்கிறது . 
பரவியில் பிறந்தவரின் மலம் எப்பொழுதும் இன்பத்தை நாடும் : பேராசை 
யுடையவர் . புத்திசாலி , பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருப்பார் . புகை 
பிடிப்பவராக இருப்பார் . நல்ல நோக்கத்துடன் செயல்படுவார் . 


3 ஆ . கார்த்திகை முதல் பாதம் 

30 . 
கார்த்திகை . மேஉகத்தில் 25.0 

பாகைகளையுடையது : 
இதன் அதிபதி தபன் . இச செவ்வாயாலும் தமியனாஜம் ஆளப்படுகிறது . 
இந்நட்சத்திரமானது தலை , கண்கள் , பார்வை , முளை போன்ற பகுதிகளைக் 
குறிக்கிறது . இந்நட்சத்திரத்திற்குரியோர் ஆரோக்கியமுடையவர் : வன்மை 


பொருந்தியவர் . ஆர்வமிக்கவர் . பிறறை ஆளும் தோற்றமுடையவர் . மத்தியாக 


உன்பர் : புகழ் பெறுவர் . 


33 : கார்த்திகை 2,3,4 ஆவது பாதங்கள் 

கார்த்திகை , உபத்தில் 0-10 பாகைகளைக் கொண்டது . இதல் 
அதிபதி சூரியன் , சுக்கிரலாலும் சூரியனாலும் இந்நட்சத்திரம் ஆளப்படுகிறது . 
இச முகம் , கழுத்து . திராடை ஆகிய பகுதிகளைக் குறிக்கும் . £ ந்தட்சத்திரத்தினர் 


43 


எப்பொழுதும் பிறருடன் இருப்பதை விரும்புவர் . வசதியான , பகட்டான 


வாழ்க்கையை விரும்புவர் . பயனுள்ள செயல்களை மேற்கொள்ளுவர் . சிரமமற்ற 
தொழிலை மேற்கொள்ளுவர் ; நிச்சயமில்லாத முதலீடு , துணிகரமான வியாபாரம் 


போன்ற துறைகளில் நாட்டமுடையவர் . 


4. உரோகன் 


உரோகம் , நடபத்தில் 10-23 20 பாகைகளை உடையது : இதன் 
அதிபதி சந்திரன் . இப்பகுதி சுக்கிரலாலும் சந்திரவாலும் ஆளப்படுகிறது . 
நட்சத்திரம் முகம் , வாய் . நாக்கு , கழுத்து ஆகிய பத்திகளைக் குறிக்கும் . 
உரோசிவியில் பிறந்தவர் இரம்மியமான முறையில் பழதவர் : இலியாகப் பேசக் 
கூடியவர் : கவர்ச்சியான தோற்றத்தையுடையவர் . கருணையுள்ளம் படைத்தவர் . 
எதிர்பாலவரை மிகவும் நேசிப்பர் . 


52. மிருகசதகம் 1,2பாதங்கள் 

மிருகசாவதம் . உபத்தில் 23 20 - 30 பாகைகளைக் கொண்டது . 
இதன் அதிபதி செவ்வாய் . இப்பருதி சுக்கிரனாலும் செவ்வாயாலும் ஆளப்படுகிறது . 
மிருகசீமானது முகம் , கன்னம் , தொண்டை , நாக்கு ஆகிய பகுதிகளைக் 
குறிக்கிறது . இதில் பிறந்தவர் கடுமையாக உழைப்பர் . செல்வந்தராக 
முயற்சிப்பர் : தோட்டம் , நிலம் முதலிய வற்றைப் பெற முயல்வர் . 


55 : மிருகச்சம் .344 பாதங்கள் 

மிருகசவரம் . மிதுவத்தில் - 40 பாகை களையுடையது . 
இதன் அதிபதி செவ்வாய் . இது புதவாலும் செவ்வாயாலும் ஆளப்படுகிறது . 
இச தொண்டை , தோள்கள் , காது . நெஞ்செலும்பு ஆகியவற்றைக் குறிக்கும் . 
இந்நட்சத்திரத்திற்குரியவர் மனபலமுடையவர் . ஆர்வமுடையவர் . சுறுசுறுப்புடையவர் . 
முன்னெச்சரக்கையுடையவர் : உழைப்புக்கு அச்சமாட்டார் . செல்வந்தராகும் 


நோக்கமுடையவர் . 


44 


6. திருவாதிரை 


திருவாதிரை , மிதுனத்தில் 6.40 


20 பாகைகளை யுடையது . 


இதற்கு அதிபதி இராகு . 


இப்பகுதி புதனாலும் இராதவானம் ஆளப்படுகிறது . 


தொன்டை , தோள் , கைகள் ஆகிய பகுதிகளை இந்நட்சத்திரம் குறிக்கிறது . 


இதில் பிறந்தவர் மனத்தளவில் சுறுசுறுப்பாக இயங்குவர் : நல்ல குணமுடையவர் : 


விற்பனை செய்வதில் நாட்டமுடையவர் . பிற கோள்கள் சதியில்லாமல் இருக்கும் 


போது திருடராகவும் , நடத்தைக் கெட்டவரா கவும் , பொய் கறுபவராவும் 


மாறிவிடுவர் . 


72 : புஜப்பசம் 1,2,3 பாதங்கள் 

புனர்பூசம் , மலத்தில் 20 - 30 பாகைகளைக் கொண்டது : 
இதன் அதிபதி வியாழன் . இது புதனாலும் வியாழனாலும் ஆளப்படுகிறச . 
புவர்பூசமானது காது , தொண்டை , தோள் , பகுதி , நெஞ்சுப் பகுதி இவற்றைக் 
குறிக்கும் . இந்நட்சத்திரத்திற்கு நியவர் பரந்த மனப்பான்மையுடையவர் : 
புத்திசான , நினைவாற்றல் மிக்கவர் . உள்ளுணர்வு பெற்றவர் . மேன்மேலும் 
படிக்க ஆர்வமுடையவர் , செல்வமும் புகழும் அடையவர் : சுயக் கட்டுப்பாடு 


உடையவர் . 


73. பாற்பசம் 4 ஆம் பாதம் 

புனர்பூசம் . கடகத்தில் -3 20 பாகைகளை உடையது ; 
இதன் அதிபதி வியாழன் , இது சந்திரனா வம் வியாழனாலும் ஆளப்படுகிறது : 
நுரையீரல் , நெங்சு , வயிறு , கல்லீரல் ஆகிய பகுதிகளை இந்தட்சத்திரம் குறிக்கும் . 
இதில் பிறந்தவர் நம்பிக்கைக்குரியவர் : மல்விக்கும் மடிப்பாங்குடையவர் ; அழகை 
நேசிக்கக் கடியவர் : கருணையுள்ளம் படைத்தவர் . செவ்வமுடையவர் . 


8 :. பசம் 

பசம் . கடகத்தில் 3 20- 15.40 பாகைகளைக் கொண்டம் : 


45 


இதன் அதிபதி சனி . இப்பகுதி சந்திரனாலும் சமைனாலும் ஆளப்படுகிறது . 
இச நுரையீரல் , வயிற்றுப்பகுதி , நெஞ்செலும்பு ஆகியவற்றைக் குறிக்கும் .. 
பசத்தார் கவனமுடன் செயல்படுவர் . கவவைப்படும் மனமுடையவர் . எந்தக் 
காரியத்தையும் முறையுடன் செய்து முடிப்பார் . பொறுமையாக உழைக்க வல்லவர் . 
வச தியுடையவர் ; ஒழுக்க முடையவர் . 


ஆயில்யம் 


ஆயில்யம் . 16- 40 - 30 பாகைகளைக் கொண்டது : இதற்கு 
அதிபதி புதன் ; இது சந்திரவாலும் புதனாலும் ஆளப்படுகிறது . இந்நட்சத்திரம் 
நுரையீரல் , வயது . கல்லீரல் ஆகிய பகுதிகளைக் குறிக்கும் . இதற்கு பியோர் 
கல்வியில் நாட்டமுடையவர் : பயணங்களை விரும்புவர் : சரளமாகப் பேசக் 
கடியவர் : மொழி , கலை , இசை , இலக்கியம் போன்றவற்றில் நாட்டமுடையவர் . 


10. மகம் 

மகம் , சிம்மத்தில் - 1320 பாகைகளைக் கொண்டது . இதன் 
அதிபதி கேது . இப்பகுதி சூரியனாலும் கேதுவாலும் ஆளப்படுகிறது . இது இதயம் , 
முதுகுப்பகுதி , இடுப்புக்கு மேற்பகுதி ஆகியவற்றைக் குறிக்கும் . மகத்தார் 


அனுசரிக்கக் கடியவர் ; தற்காப்பல் கவனமுடையவர் : வேகம் , ஆர்வம் உடையவர் . 


எடுத்த காதியத்தை முடிக்கும் ஆற்றல் உடையவர் . விடாப்படியான கொள்கை 
யுடையவர் ; எதிலும் உம்மையை நிலை நாட்டக் கடியவர் : நம்பக்கைக்குப் 
பாத்திரமானவர் . செல்வந்தர் : வாழ்க்கையை நல்லமுறையில் அன் பனிப்பர் . 


11 : .பரம் 

பரம் , அம்மத்தில் 13 20 - 26.40 பாகைகளை உடையது . 
இதற்கு அதிபதி சுக்கிரன் . இந்தப் பகுதி சூரியனாலும் சுக்கிரனாலும் களப் 
படுகிறது . து முதுகெலும்புப் பகுதி , இதயம் ஆகியவைகளைக் குறிக்கும் . 
இதில் பிறந்தவர் இனகிய மலமுடையவர் . பகட்டான , வசதியான வாழ்வை 


46 


விரும்புவர் : உண்மையானவர் : நேர்மையானவர் : முன்னெச்சரிக்கையாக இருப்பார் : 


பண்பாளர் . 


122.. உத்திரம் 1 பாதம் 

உத்திரம் , சமத்தில் 26 40 - 30 பாகைகளை உடையது . 
அதிபதி சூரியன் . இது முழுக்க முழுக்க சூரியனால் ஆளப்படுகிறது . இது முதுகெலும்புப் 
பகுதியைக் குறிக்கிறது . இதற்குறியோர் உயர்ந்த குறிக்கோளையுடையவர் . 
அதிகார மனப்பான்மையுடையவர் . பெருமை அடைய விரும்புவர் . நம்பிக்கைக் 
குறியவர் . செல்வ வாழ்க்கையை யுடையவர் . பிறரால் விரும்பத்தக்கவர் . உயர் 
கல்வியினால் செல்வம் ஈட்டுவர் . 


123 : உத்திரம் 2,3,4 பாதங்கள் 

உத்திரம் , கன்னியில் - 10 பாகைகளை உடையது . இதன் அதிபதி 

இப்பகுதி புதலாலும் சூரியனாலும் ஆளப்படுகிறது . * குடல் , 
சிறுநீர்ப்பை , கல்லீரல் ஆகிய பகுதிகளைக் குறிக்கும் . இதற்குறியோர் திறமையான 
உழைப்பாளி , சோதிடம் , கணக்கு போன்ற வற்றில் நாட்டமுடையவர் . ஆழ்ந்த 
அறிவுடையவர் : கல்விமான் .. 


13. அஸ்தம் 

வர்தம் , கன்னியில் 10 - 23 20 பாகைகளைக் கொண்டது ; இதன் 
அதிபதி சந்திரன் . இப்பகுதி புதனாலும் சந்திரனாலும் ஆளப்படுகின்றது . 
சிறுநீர்ப்பை , நடல் , சுரப்பிகள் ஆகியவற்றைக் சதிக்கும் . இவர்கள் வேதங்களைக் 
கற்க வல்லவர் . கடின உழைப்பாள் . வியாபாரி . வைைமயானவர் , குடிப்பதை 
விரும்புவர் . 


14 அ : சித்திரை 1,2 பாதங்கள் 

சித்திரை . கன்னியில் 23 20 - 30 பாகைகளைக் கொண்டர் . 


இதன் 


47 


அதிபதி செவ்வாய் . இது புதனாலும் செவ்வாயாம் அளப்படுகிறது . இது 
தொந்தி , அடிவயிற்றுப் பகுதி ஆசியவற்றைக் குறிக்கும் . சித்திரைக்குரியவர் 
தைரியசாலி . முன்கோபி . பொறுமையற்றவர் . எளிதில் வெறுப்படைவர் . 
அழகை விரும்புவர் ; அழகிய கங்களையுடையவர் ; நகைச்சுவையில் நாட்டமுடையவர் . 


14. சித்திரை 3,4 பாதங்கள் 

சித்திரை , துலாத்தில் - 640 பாகைகளையுடையது . 
அதிபதி செவ்வாய் . இப்பகுதி சுக்கிரலாலும் செவ்வாயாலும் அளப்படுகிறது . 
சிறுநீரகம் , பிறப்பு உறுப்புகள் , அடிவயிற்றுப் பகுதி போன்றவற்றை இத குறிக்கும் . 
இவர்கள் நல்ல குறிக்கோவினர் . தெளிவான பார்லையும் , உள்ளுணர்வும் 
கொண்டவர் , கோபமற்ற மன நிலைக் தியவர் : நல்ல தொழில்களைச் செய்ய 
விரும்புவர் . 


15. சுவாதி 


சுவாதி , ஜலாத்தில் 40 - 20 பாகைகளைக் கொண்டது . 


இதன் அதிபதி ராகு . 


இப்பகுதி சுக்கிரனாலும் இராகுவாலும் ஆனப்படுசிறது . 


இது தோள் , சிறு நீரகம் , சிறுநீர்ப்பை , சிறுநீர்க்குழாய் ஆகியவற்றைக் குறிக்கும் . 
சுவாதியிவர் திறமைசாலி . உன்ர்வும் நினைவாற்றம் உடையவர் : நேர்மையும் 
நியாயமும் உடையவர் . புத்திமான் . எதெயும் நிதானமாகப் புரிந்துகொள்வர் . 


162 : விசாகம் 1,2 : 3 . பாதங்கள் 
விசாகம் , துலாத்தில் 200 

துலாத்தில் 20 - 30 பாகைகளையுடையது . இதற்கு 
அதிபதி வியாழன் . சுக்கிரனும் வியாழனும் இப்பகுதியை ஆள்கின்றனர் . 
வயிற்றில் கீழ்ப் பகுதிகள் , சிறுநீர்ப்பை , சிறு நீரகங்கள் ஆகியவற்றைக் குறிக்கும் . 
விசாசத்தார் ரம்மியமான முறையில் பழகுவர் : நல்ல தோற்றமுடையவர் : 
அனைவரையும் நேசிப்பர் . கருவையுள்ளம் படைத்தவர் . புத்திசாலித்தனமான 
பேச்சும் வாய்ச்சண்டையும் உடையவர் . 


48 


164. விசாகம் 4 ஆம் பாதம் 

விசாகம் , விருச்சிகத்தில் - 3 20 
பாகைகளையுடையது . 
இதன் அதிபதி வியாழன் . செவ்வாயும் வியாழனும் இதனை ஆன் கின்றனர் . 
இது சிறுநீர்ப்பை , பிறப்பு உறுப்புகள் , குதம் , குடல் போன்றவற்றைக் 
குறிக்கும் . விசாகத்தில் பிறந்தவர் கௌரவமானவர் . பெரும் மனிதரின் 
ஆதரவைப் பெற்றவர் : உயர்ந்த எல்கமுடையவர் . நேர்மையானவர் . ஊதாரி . 


வேகம் மிகுதியுடையவர் ; இளகிய மனமுடையவர் . 


17 : அசம் 
அறுசம் , விருச்சிகத்தில் 320 - 16.40 

பாசைகளையுடையது . 
இதற்கு அதிபதி சனி , செவ்வாயும் சனியும் இப்பகுதியை ஆள்கின்றனர் . இ 
சிறு நீர்ப்பை , பிறப்பு உப்புகள் , குதம் . இடுப்புப் பகுதியைச் சுற்றியுள்ள 
எலும்புகள் ஆகியவற்றைச் சுட்டும் . அசைத்தார் தீர்க்க மன நலம் பொருந்தியவர் ; 


சுயநலக்காரர் வேகத்தோடு செயல்படுவர் . கொடுமையாகவும் நடக்கவல்லவர் . 


நேர்மையற்றவர் . நடைமுறை வாழ்க்கை வாழ்பவர் . ஆர்வயிக்கவர் . 


18. கேட்டை 


கேட்டை , விருச்சிகத்தில் 1640 - 30 பாகைகளையுடையது . 
இதன் அதிபதியாகிய புதவாலும் , செவ்வாயாலும் இது ஆளப்படுகிறது . சிறுகுடல் , 
குதம் , பிறப்பு உறுப்புகள் , கருப்பை ஆகியன இதற் நியது . கேட்டையினர் 
தைரியமிக்கவர் ; சண்டையிடுபவர் ; கோ பக்காரர் ; செயல்களில் வேகம் மிகுதி : 
வெறுப்புக்கொள்ளும் மனத்தர் . நண்பர் குறைவு . 


19 : மூலம் 

மூலம் , தாசில் - 13 20 பாகைகளையுடையது . இதன் அதிபதி 

இதைக் கேதுவும் வியாழனும் ஆள்கின்றனர் . இது இருப்பு , தொடை , 
நரம்புகள் ஆகியவற்றைக் குறிக்கும் . மூலத்தார் இளயை மனத்தர் ; நேர்மையானவர் . 


மதிக்கத்தக்கவர் ; நகைச்சுவையை விரும்புவர் ; பயபக்தியுடையவர் : நம்பக்கை 


யுடையவர் . கருணையுள்ளத்தினர் . செல்வமுடையவர் . 


20. பராடம் 
பராடம் , தறுசில் 13 20 

26 ° 40 பாகைகளையுடையது . 
இதற்கு அதிபதி சுக்கிரன் ; இதனை வியாழனும் சுக்கிரனும் ஆள் கின்றனர் . 
தொடை , இடுப்பு . நரம்பு ஆயைவற்றைக் குறிக்கும் . பூராடத்தார் நாகரிக 
மானவர் ; நேர்மையானவர் : செலவாவி ; கல்வியில் ஆர்வமுடையவர் : எல்லாம் 


தன்மைக்கே என்ற கொள்கையுடையவர் . பெருமையடித்துக்கொள்வதில் விருப்ப 


முடைா வர் . 


212. உத்திராடம் 1 ஆம் பாதம் 

உத்திராடம் , தனுசு இராசியில் 2540 - 30 பாகைகளையுடையது : 


இதன் அதிபதி சூரியன் : இதனை வியாழஓம் கறியனும் ஆள்கின்றனர் . 


து தொடை 


தொடை எலும்பு ஆகியவற்றைச் சுட்டும் . இந்நட்சத்திரத்தினர் உயர்ந்த 
நோக்கமுடையவர் . மதம் தொடரான முயற்சியில் வெற்றிகாணக் கடியவர் . 
நம்பிக்கைக்குறியவர் . உயர்கல்வியில் நாட்டமுடையவர் . நல்ல சமுதாயத்திற்குத் 
சன் போன்ற அமைவர் : நன்றியுடையவர் ; நண்பர் பகுதி . 


215 : உத்திராடம் , .2,3,4 பாதங்கள் 

உத்திராடம் , மகரத்தில் - 10 பாகைகளைக் குறிக்கும் . 
இதன் அதிபதி சூரியன் . இதனைச் சூரியனும் சனியும் ஆள்கின்றனர் . 
தோளையும் முட்டிப் பகுதியையும் குறிக்கும் . இதில் பிறந்தோர் சரியான முறையில் 
செயல்பட வல்லவர் . உண்மையான உழைப்பாவி , நம்பிக்கைக்குப் பாத்திரமானவர் ; 
எதிலும் வக்குப் பார்ப்பவர் : செவவுகனைக் குறைத்துச் செயல்பட வல்லவர் : 


பொருளாதாரக் கொள்கையுடையவர் . 


50 


22. திருவோணம் 


திருவோணம் , மகரத்தில் 10 - 23 200 பாகைகளை உடையது . 
இதற்கு அதிபதி சந்திரன் . சயுைம் சந்திரனும் இப்பகுதியை ஆள்வர் : 
இது சுரப்ப , மூட்டிகளைக் குறிக்கும் . திருவோனத்தார் கவலையுடன் தென்படக் 
கடியவர் . வாழ்க்கையில் நம்பிக்கை குறைந்தவர் : துவைற்றவர் . முன்னெச்சரிக்கை 
யுடனும் , கவனமுடனும் செயல்படுவர் . நேர்மையானவர் . பொறுமையுடன் 


கடமை செய்வர் . 


230 : அவிட்டம் 1,2 பாதங்கள் 


அவட்டம் , மகரத்தில் 23 201 


30 பாகைகளை உடையது . 


இதற்கு அதிபதி செவ்வாய் . இதனைச் சலியும் செவ்வாயும் ஆள்வர் . முட்டி , 
முட்டி எலும்புகனை இது குறிக்கும் . அவட்டத்தார் துரிதமாகவும் . கவனமுடனும் 
முன்னெச்சறிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்படுவர் . குறிக்கோள் உடையவர் . 


தன்னைப் பெருமைப்படுத்திக் கொள்வர் . 


234 : அவிட்டம் 3,4 பாதங்கள் 

அவிட்டம் , கும்பத்தில் - 640 பாகைகளை உடையது . 
இதன் அதிபதி செவ்வாய் . இதனைச் சனியும் செவ்வாயும் ஆள்வர் . 
கணுக்கால் , மூட்டிக்குக் கீமுனைக் கால் பகுதிகளைக் குறிக்கும் . அவிட்டத்தால் 
முன் கோப் , சண்டைக்காரர் . எதையும் முறையுடன் செய்வர் ; ஆராய்ச்சியாளர் : 
மதப்பற்றுடையவர் ; சமூகப்பற்றுடையவர் . 


24. சதயம் 

சதயம் , கும்பத்தில் 40 - 20 பாகைகளையுடையது : இதன் 
அதிபதி இராகு . இதனைச் சலியும் இராகுவும் ஆள்கின்றனர் . இது முழங்காலையும் 
கன்றுக்காலையும் குறிக்கும் . சதயத்தார் நேர்மையானவர் ; சுபசிந்தனையுடையவர் . 
சோம்பேறி ; ஒய்வை விரும்புவர் : பொறுமைசால ; தலத்துச் செயல்படவல்லவர் . 


51 


254 : புரட்டாதி 1,2,3 பாதங்கள் 

பூரட்டாதி , கும்பத்தில் 20 - 30 பாகைகளையுடையது . 
அதிபதி வியாழன் . இதனைச் சனியும் வியாழனும் ஆள்வர் . இச காறுக்காலைக் 
குறிக்கும் . இதற்குரியோர் எல்லாம் நன்மைக்கே என்று செயல்பு நிவர் . 
நண்பரை விரும்புவர் : உத்தமர் . சோதிடத்தில் ஆர்வமுடையவர் . முறையாகச் 
செயலில் ஈடுபடுவர் ; சுய நலமின்றியும் செயல்படுவர் . 


253. புரட்டாதி 4 ஆம் பாதம் 

பூரட்டாதி , மீனத்தில் - 3 20 பாகைகளையுடையது . 
அதியதி வியாழன் . இது முழுக்க முழுக்க வியாழனால் ஆளப்படுகிறது . 
காலையும் முன்னங்கால்களையும் குறிக்கும் . இதற்குரியவர் தாரமனப்பான்மை 
யுடையவர் ; கருணை தேவதைகளில் ஆசியைப் பெற்றவர் ; தத்துவத்தில் நாட்டம் 
உடையவர் . நாகரிக நடத்தையுடையவர் . 


26. உத்திரட்டாதி 


3 20 - 1640 


உத்திரட்டாதி . மீவத்தில் 


பாகை களையுபைது . 


இதற்கு அதிபதி சனி . 


இதனை வியாழனும் சலியும் ஆள்கின்றனர் . 


நட்சத்திரம் கால்களைக் குறிக்கும் , உத்திரட்டாதியினர் பண்பாளர் : தத்சவவாதி ; 


தொந்தரவுகளை வெறுக்கக் கடியவர் : ஏழைகளுக்கு உதவுவார் . 


27. இரேவதி 

இரேவதி . மீனத்தில் 1640 - 30 பாகைகளையுடையது . 
அதிபதி புதன் . இதனை வியாழரம் புதரம் ஆள்கின்றனர் . இந்நட்சத்திரம் 
கால் , முன்னங்கால்களைக் குறிக்கும் . இரேவதியில் பிறந்தவர் இரட்டை என்னம் 
உடையவர் . இடத்திற்குத் தகுந்தாற்போல் தம்மை மாற்றிக்கொள்வர் : 
உள்குவரவும் . கருவையும் , திறமையும் அறிவும் உடையவர் , தத்துவவாதி : 
மதப்பற்றுடையவர் . சரியான நியாயம் வழங்குவர் . சரிசமமான மனத்தை 


உடையவர் . 


52 


அசை 


- 


புத்தி 


மேற்கரிய 27 நட்சத்திரங்களும் 9 கோள்களால் ஆளப்படுகின்றன . 
இந்த ஒவ்வொரு கோளுக்கும் சூரிய ஆண்டுகள் இவ்வளவு என்று முன்னோர் 


கூறியுள்ளனர் . இந்தக் கோள்கருக்குறிய சூறிய ஆங்டுகள் தசை அல்லது 
தசா 1 அல்லது பதிசை என்றழைக்கப்படுகிறது . சோதிடத்தில் 
இம்சோத்தரி திசை , 1 அட்டோத்தரி திசை , காலச் சக்கர திசை 
என்ற பிரிவுகள் காணப்படுகின்றன . இவற்றில் விம்சோத்தரி திசை என்பது 
சுலபமானதும் மிகவும் சரியானதும் ஆகக் கருதப்படுகிறது . எ எவே , சோதிடத்தில் 


இதுவே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது . 


இராகுவும் கேதுவும் உட்பட 9 கோள்களுக்கும் ஒரு குறிப்பட்ட 
விதத்தில் குதிய ஆண்டுகள் பரிந்துரைக்கப்பட்டதற்கான காரமை தெரிய வில்லை . 
ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு குறிப்பட்ட எண்ணிக்கையுடைய ஆரிய ஆண்டுகள் கீழ் 
வருமாறு ஒதுக்கப்பட்டுள்ளன . அனைத்துக் கோள்களுக்குமாக மொத்தம் 120 
கரிய ஆண்டுகள் எனக் காக்கப்பட்டுள்ளன . அவை : 


7 . 


கோ 


சுக்கிரன் 


6 . 


20 . 


சந்திரன் - 10 . 


செவ்வாய் 


7 . 


இராகு 


18 . 


19 . 


வியாழன் -16 , 


புதன் 


17 


என்றவாறு ஆண்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன . 


திசையை அறிவதற்குச் சந்திரன் என்ற சரியான நட்சத்திரத்தை அறிந்து 
கொண்டு , அந்த நட்சத்திரத்தின் அதிபதி , பறப்பதற்குப் பிறகு எத்தனை கரிய 
அண்டு இருப்பல பெற்றள்ளது என்று கணக்கிட்டு அறியப்படல் வேண்டும் . இந்தத் 
திசைக்குப் பது மேற்கூறிய முறையில் அடுத்தடுத்துத் திசைகள் வம் . 


53 


மேலும் , இந்தத் திசை ஒவ்வொன்றும் மேற்குறிப்பிட்ட 
அதே முறையில் 9 உட்பிரிவுகளாகப் பரிக்கப்படுகின்றன . இந்த உட் 
பரிவுகள் புத்தி என்றழைக்கப்படுகின்றன . இந்த ஒவ்வொரு 
புத்தியும் மேற் கூறிய அதே விதத்தில் மேலும் 9 பிரிவுகளாகப் பிரிக்கப் 
படுகின்றன . இதற்கு அந்தரம் - என்று பெயர் . இது மேலும் 9 
உட்பிரிவுகளாகப் பிரிக்கப்படும் போது அது சூட்சுமம் என்றழைக்கப் 
படுகிறது . கிதும் 9 பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டு பிராணம் 
என்ற ழைக்கப்படுகிறது . 


ஜாதகம் 


ஒருவர் பிறந்த போது இராசிகளில் கோள்கள் நின்ற 
நிலையை ஒரு குறிப்பிட்ட இராசி சக்கரத்தில் ( வரைபடமாக ) குறித்துக் 
காட்டி . அப்போது நடப்பியுள்ள விம்சோத்தரி திசையிவள்ள இருப்பு 
( அண்டு . மாதம் . நாள் ) விவரத்தைத் தரும் குறிப்பு : ஜாதகம் 
அல்லது பிறந்த கால லூதகம் எனப் படுகிறது . பொதுவாகத் 
தென்னிந்தியாவில் குறிப்பாகத் தமிழகத்திலும் கேரளாவிலும் பயன்படுத்தப் 
படும் இராசிச் சக்கரமானது கீழே கொமக்கப்பட்டுள்ளது . 


வராசிக் கக்காம் 


ப 


மீனம் 


மேம் 


ரிஉபம் 


மிதுனம் 


கும்பம் 


கடகம் 


மகரம் 


சிம்மம் 


தான் விருச்சிகம் காம் | 


- 


54 


இலக்கினமும் பாவங்களும் 


ஒருவர் பிறந்தபோச உதயமாகும் இராசி வரைபடத்தில் இலக்கினம் . 


என்று குறிக்கப்படுகிறது . ச இலக்கிய பாவம் . அல்லது 1 முதல் வீடு அல்லது 


முதல் பாவம் என்றும் அழைக்கப்படுகிறது . 


அதாவது ஒருவர் ஓரிடத்தில் 


பிறக்கும் போது கிழக்கில் அப்பொழுது உதயமாகும் இராசியே இதுவாகும் . 
இந்த இலக்கியத்திலிருந்து அடுத்தடுத்து வரும் இராசிகள் வரைபடத்தில் குறிப்பட்டுள்ள 
வரிசையில் 12 ராசிகளும் 12 வீடுகளாக அல்லது பாவங்களாகக் கணக்கப் 
படுகின்றன . இந்த இலக்கினத்திலிருந்து 12 வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் சோதிடத்தில் 
தனிப்பண்புகள் இருக்கின்றன . ஜாதகத்தில் சந்திரன் நின்ற இடம் சந்திர 
இலக்கினம் என்றும் இராசி என்றும் சொல்லப்படுகிறது . 


நவாம்சம் 


ஒவ்வொரு இராசியும் 3 20 பாகைகளையுடைய சரிசமமான 9 பகுதிகளாகப் 
பறிக்கப்படுகின்றது . இவ்வாறு 12 இராசிகளும் 108 பிரிவுகளாகப் பறிக்கப் 
பட்டுள்ளன . இந்த ஒவ்வொரு பிரிவிற்கும் தலி அதிபதி உண்டு . மேடத்திலிருந்து 
வீனம் வரையிலான இந்த ஒவ்வொரு 12 பகுதிகளுக்கும் முறையே செவ்வாய் 
சுக்கிரன் , புதன் , சந்திரன் , மயன் , புதன் , சுக்கிரன் , செவ்வாய் , வியாழன் , 
சனி , சலி , வியாழன் ஆகியன அதிபதிகளா கின்றன . 


கேந்திரம் 


திரிகோணம் 


இலக்கிலம் முதல் கேத்திரமாகக் கொள்ளப்படுகிறது . இலக்கினத்திலிருந்து 
என்றாம் போது 4,7,10 ஆவது வீடுகள் | கேந்திரம் என்றழைக்கப்படுகிறது . 


இலக்கனத்திலிருந்து என்னும்போது முதலாவது . ஐந்தாவது . ஒன்பதாவது 


வீடுகள் திரிகோணம் எனப்படுகிறது . 


கோட்சாரம் 


புறந்த காலத்தில் நின்ற கோள்களின் நிலைக்குத் தகுந்தவாறு திசை 
புத்திப் பலன்கள் நடப்பதைப் போன்று தற்போது காகப்படும் கோள்களின் 


55 


நிலைகளுக்கேற்பச் சோதிடப் பலன்கள் ஏற்படும் . இப்போதைய நிலையில் 
கோள்கள் சஞ்சரிக்கும் நிலையினால் ஏற்படும் விளைவுகளை அறிவது 

கோச்சாரம் 


எனப்படுகிறது . 


உச்சம் - நீச்சம் 


ஒவ்வொரு கோளும் ஒரு குறிப்பிட்ட இராசியில் வலிமையுடன் சஞ்சரிப்ப 
தாகக் கருதப்படுவது உச்சம் . எனப்படுகிறது .. இவ்வாறு ஒரு கோள் உச்சம் 
பொம் ராசியிலிருந்து 7 ஆவது இராசியில் வலிமையிழந்து நீச்சம் அடைகிறது . 
உச்சம் பெற்ற கோள் ஜாதகருக்குச் சிறப்புப் பலன்களைக் கொடுப்பதாகவும் . 
நீச்சம் அடைந்த கோள் மோசமான பலன்களைக் கொடுப்பதாகவும் கருதப் 


படுகிறது . 


போகம் 


தோசம் 


ஜாதகத்தில் கோள்கள் சிறப்பாக அமைந்தால் யோகம் : எனப் 


ஒவ்வொரு கோரும் ஒவ்வொரு சிறப்பான அமைப்பில் இடம்பெறும் 


போது 


பல்வகையான யோகங்கள் ஏற்படுகின்றன . 


லூதகத்தில் கோள்கள் ஒரு குறிப்பட்ட வகையில் நிற்கும் போது . 


அவை கொதல் விளைவிக்கும் எமக் கருதப்படுகிறது . 


இக்கெடுதல் விளைவிக்கும் 


நிலை தோசம் எனப்படுகிறது . 


நம் முன்லோர் நாள் , தேதி பயன்பாடு வழக்கில் தோல் , வதற்குமுன் 


திதியைப் பயன்படுத்தினர் . இத் திதி என்பது சந்திர நாள் அல்வது சந்திர சக்தி 
என்பதைக் குறிக்கப் பயன்படுகிறது . அமாவாசையை அடுத்த முதல் நாள் 
பரதமை 1 என்றும் , 2 ஓம் நாள் அவதியை 1 என்றும் , 3 ஆம் நாள் பதிந்தியை ! 
எல்லம் , 4 ஆம் நாள் சதுர்த்தி என்றும் , 5 ஆம் நாள் பர்சமி என்றும் , 
6 ஆம் நாள் ( சடி . என்றும் , 7 ஆம் நாள் சப்தமி என்றும் , 

சப்தம் . என்றும் , 8 ஆம் நாள் 
உடம . என்றும் , 9 ஆம் நாள் நவமி என்றும் , 10 ஆம் நாள் தசமி 


56 


என்றும் , 11 ஆம் நாள் ஏகாதசி என்றும் , 12 ஆம் நாள் துவாதசி 
என்றும் , 13 ஆம் நாள் திரயோதசி என்றும் , 14 ஆம் நாள் சதுர்த்தசி . 


என்றும் , 15 ஆம் நாள் பௌர்ணம . என்றும் பெயர்ப்படுகின்றன . 


அமாவாசையிலிருந்து பெளர்னமி வரையுள்ள இந்த 15 தினங்கள் 
வளர்பிறை எனப்படுகிறது . பௌர்மையிலிருந்து அமாவாசை வரையிலுமான 
திதிகளும் மேற்கூறிய பெயர்களையே பெறுகின்றன . இது தேய் பறை எனப்படுகிறது . 


இதுகாறும் சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ள இச்சோதிட அறிமுகப்பகுதி 
நட்சத்திர மாலையை நன்கு புரிந்துகொள்வதற்குப் பயன்படும் என்ற நோக்கிலும் . 

களை 
சோதிடத்துறையில் ஆய்வாளர் , ஆர்வங் காட்டத் து விடும் என்ற எதிர்பார்ப்பனும் 

, தூண்டும் 
அமைக்கப்பட்டது . 


57 


நூல் திறனாய்வு 


5 


திறனாய்வு 


இச்சுவடியின் அமைப்பு எளிமையும் தெளிவும் பெற்றுள்ளது . இருப்பதும் . 
சுவடியில் கையாளப்பட்டுள்ள கருத்துகளை அவற்றின் விளக்கங்களை ஓரளவற்காவத 
ஆய்வுப் பார்வையில் நோக்க வேண்டியது இங்கு அவசியமாகிறது . எனவே , 
இப்பகுதியில் இச்சுவடியிலுள்ள குறை நிறை கள் சீர் தூக்கிப் பார்க்கப்படுகின்றன . 


நட்சத்திர மாலையின் அமைப்பு 


இச்சுவடியில் மேஉம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் 


ஒவ்வொரு பாடல் மூலம் பொதுப்பலன் கூறப்பட்டுள்ளது . ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 
அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவரின் பெயருக்கென 4 முதல் எழுத்து உச்சரிப்புகள் 
கொடுக்கப்பட்டுள்ளன . ஒரு குழந்தை பிறந்தவுடன் எந்த நட்சத்திரம் என 
அறியப்பட்டு 4 எழுத்துக்களில் ஏதேலும் ஒன்றை முதல் எழுத்தாக வரும் படி பெயர் 


கட்டுவர் . 


இங்கனம் . பெயர் வைப்பதால் பெயரைக் கொண்டே ஒருவரின் 


நட்சத்திரத்தை அறிய முடியும் . 


27 நட்சத்திரங்களுக்கும் முறையே ஒவ்வொரு பாடல் பொதுப் 


பன்புகளை உணர்த்தும் நோக்கில் கறப்பட்டுள்ளவ . 


ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு திய தெய்வம் , பதம் , கோத்திரம் , சாதி , 
யோன் , பட்சி . விருட்சம் . கணம் , நட்சத்திரத்தின் உருவ அமைப்பு . இராசி 
வாரம் , ஆலயம் ஆகியன சுட்டப்பட்டுள்ளன .. இங்கனம் இந்த 12 உருப்படிகரும் 
எல்லா நட்சத்திரத்திற்கும் சுட்டப்படவில்லை . ஓரிரு உருப்படிகள் ஒருசில 
நட்சத்திரத்திற்குச் சுட்டப்படாமல் உப்பட்டுள்ளன . 


. 


அசுவினி 


12 உருப்படிகளும் அமைந்துள்ளவ . 


. 


திருவாதிரை 


9 உருப்படிகளே அமைந்துள்ளன . 


53 


1. தெய்வம் மகேஸ்வரன் 2. பூதம் பிருதிவு . 3. சாதி- உத்திரியன் , 
4. யோனி செந்நாய் , 5. பட்சி ஆந்தை , 6. விருட்சம் செங்காலி 
மரம் , 7. நட்சத்திரம் எருக்கம்பூப் போன்றிருக்கும் . 


நட்சத்திர நாள் 


- 


ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திற்குறியது . 

அந்தக் 
குறிப்பட்ட நட்சத்திரத்தினத்தன்று ஒருவருக்கு நோய்கள் , துன்பங்கள் ஏற்பட்டால் 
எப்பொழுது நீங்கும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டம் என்று சுறப்பட்டுள்ளது . 
மேலும் , ந்த நட்சத்திர நான் சுப கா ரியங்கள் செய்வதற்குரிய தாத் என்றும் 
கறப்பட்டுளது . 


கால்கள் 


ஒல்லொரு நட்சத்திரம் நான்கு பரவுகளாகப் பறிக்கப்பட்டுள்ளன . 
இந்தப் படிவு . கால் அல்லது பாதம் என்ற குறிப்பிடப்படுகிறது . இவ்வாறு 
ஒரு நட்சத்திரத்தின் நான்கு கால்களுக்கும் நான்கு பாடல்கள்மூலம் பொதுப் 
பண்புகள் கூறப்பட்டுள்ளன . நான் கால்களுக்கும் நான்கு காலச் சக்கரங்கள் 
கொடுக்கப்பட்டு , அதற்கு வயது குறிப்படப்பட்டுள்ளது . இக்காலச்சக்கரம் 
9 உருப்படிகளைக் கொண்டுள்ளது . 10 உருப்படிகளும் 8 உருப்படிகளும் 
ஒருசில கால்களுக்குக் கொடுக்கப்பட்டுள்ளன . பெரும்பான்மையானவற்றில் 
அவற்றின் கட்டுத்தொகை சரியாகக் கொடுக்கப்பட்டுள்ளது . 
சிலவற்றிற்குக் கட்டு எலக்கை தவறாகக் காயப்படுகிறது . 


ஆனால் 


மகம் - 3 ஆம் கால் 


கள்ள புதல் 


9 . 


மிதுனப்புதல் 


9 . 


தாசவியாழம் 


10 


சிங்கமாதித்தன் 


5 


உபவெள்ளி -19 


மகரச்சனி 


கடகச்சந்திரன் 


-21 


கும்பச்ச d 


மேஉதச் 
செல்வாய் 


8 


ஆக வயது 


- 


105 ( 89 ) 


59 


மகாதிசை 


--- 


ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இறுதியில் மகாதிசைக்கு உரிய வயதும் 
முறையும் கூறப்பட்டுள்ளது . அதாவது . 1 விமீ சோத்திரி திசை கொடுக்கப் 


பட்டுள்ளது . 


கோள்கள் 


இரதி 8 பாடல்களில் சூரியன் , குரு , சனி போன்ற கோள்கள் நின்ற 


வீட்டிற்குரிய பலன்கள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன . 


சந்திரன் , செவ்வாய்க்குரிய 


பலன்களும் உரைநடையில் சுறப்பட்டுள்ளன . ஒவ்வொரு இராசியின் அதிபதிகள் 
கோள்கள் . உச்சம் அடையும் இராசிகள் , நீச்சம் அடையும் இராசிகள் ஆகியன 
இராசிச் சக்கரம் அல்லது கட்டம் வரைந்து காண்பிக்கப்பட்டுள்ளன . 


மொத்தப் பாடல்கள் 


இந்த வில் மொத்தம் 155 பாடல்கள் இடம்பெற்றள்ளன . 


12 


பாடல்கள் 


12 இராசிகள் 


பாடல்கள் 


பாடல்கள் 


27 நட்சத்திரங்கள் 

27 
27 நட்சத்திரத்தில் 4 கால்களுக்கு ( 27X 4 ) 108 
கோள்கள் நின்ற இராசிகளுக்கு ஏற்பச் 
சொல்லப்பட்ட பலன்கள் 

8 


பாடல்கள் 


மொத்தப் பாடல்கள் 


155 


அவால் , இச்சுவடியில் அகவின் முதற் காலுக்கும் , மூலம் நான்காம் 
காலுக்கும் பாடல்கள் இல்லாமல் இருந்தன . 2640 எல்கட்ட சுவடியுடன் 
இப்பாடல்கள் ஒப்பு நோக்கப்பட்டு நிரப்பப்பட்டுள்ளன . மேலும் , ஓரிரு 
பாடல்கள் குறைபாட்டுடன் கிடைக்கப்பெற்றுள்ளன . அவற்றில் சிலவற்றிற்கும் 


தகுந்த சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 


60 


. 


திருவாதிரை , பாடல் என் 27 , 4 ம் வழ 


உரகநெற் பலவும் பேசும் ஆசிரை நாள் காவே 


கோள்களின் வேறு பெயர்கள் 


இச்சுவடியில் கோள்கள் வெவ்வேறு பெயர்களால் சுட்டப்பட்டுள்ளன . 


- 


- 


தித்தன் , கதிரவன் . 
சந்திரக் மதி , 
செவ்வாய் எறியன் , சேயன் . 
புதன் 
வியாழன் இராசா , குரு . 
வெள்ளி சுக்கிரன் , 
சனி காறியன் . 


- 


நட்சத்திரங்களின் வேறு பெயர்கள் 


சில நட்சத்திரங்களும் வேறு பெயர்களால் சொல்லப்படுகின்றன . 


. 


திருவாதிரை 
அஸ்தம் அத்தம் . 
FONT சோதி . 


சிம்மராசி , சிங்கம் என்ற பெயரால் கூறப்படுகின்றது . 


பெரும்பாலான 


பாடல்கள் செறிவோடு காணப்படுகின்றன . 


சோதிடக் கலைச் சொற்களும் 


பாடல்கனல் இடம்பெற்றுள்ளன . 


வெறிசேர் குழலாள் மடமா தே வியாழக் காலம் புறந்தள் ளானேல் 


என்ற அடிப்பன்ன 1 வியாழக்கால் என்ற சொல் சதயம் நாலாங்கால் என்பதைக் 


குதிக்கிறது . 


நட்சத்திரத்திற்குறிய எழுத்தகள் 


இச்சுவடியில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முதிய 4 எழுத்துக்கள் கட்டப் 
பட்டுள்ளன . பொதுவாகச் சோதிடமுறையிலும் நக்காக்கு எழுத்துகளே 27 


61 


நட்சத்திரத்திற்கும் பயன்படுத்தப்படுகின்றன . 


ஆலால் , இச்சுவடியல் திருவாதிரைக்கு 


5 எழுத்தும் உத்திரட்டாதிக்கு 3 எழுத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன . ஆசிரியரின் 
கவனக்குறைவால் ஓர் எழுத்துக் குறைய வாய்ப்பிருக்கிறது . அதுபோல் எழுத 
வில்லை என நினைத்து பகாவை ( க , க , கா , ங , சா ) இதன்டுமுறை எழுதியிருக்கலாம் . 
ஆனால் , இந்த 3 எழுத்தும் 5 எழுத்தும் ஆசிரிய ரால் இரு இடங்களில் இதுபோலவே 
சுட்டப்படுவதால் இச ஆசிரியரின் கவனக்குறைவு அன்று 


. 


எனவே . ஆசிரியரது சோதிடப் புலமையை வெளிப்படுத்தும் 
வகையில்தான் அமைந்துள்ளது . அச்சு ஏல் எழுதிய ஆசிரியர் இதுபற்றிக் 
குறிப்பட்டு இது தவறு என்று எங்கும் சுட்டியமை காணப்படவில்லை . எனவே . 


அவர்கள் இச்சுவடியைப் பார்க்காததும் காரணமாகலாம் . 


இந்தா விலள்ள நட்சத்திரப் பலனை அறியும் முறை 


இப்பகுதியில் சுவடியில் கூறப்பட்டுள்ள நட்சத்திரங்களின் பலன்களை 


ஒவ்வொருவரும் அறிந்துகொள்வது எப்படி என்பதைக் கீழ்வருமாக கொள்ளலாம் . 


ஒருவர் பிறந்த நட்சத்திரம் எந்த ராசியில் அமைகின்றது என முதலில் 


அறிந்துகொள்ள வேண்டும் . முதற்கண் இந்த ராசிக்குறிய பாடலன் பொதுப் 
பண்புகளை அல்லது பலன்களைத் தவியே எடுத்து எழுதிக்கொள்ள வேண்டும் . 
அதேபோல் , அந்த நட்சத்திரத்திற்குறிய பாடலின் பொதுப் பண்புகளையும் 
குறித்துக் கொள்ள பேக்டும் , பின்பு சிறப்புக் குறிப்பான அந்த நட்சத்திரத்தின் 
எந்தக் கால் பகுதியில் பிறந்தவர் என்பதை அறிந்து , அதற்குறிய பாடலின் 
பொருளையும் எழுதிக்கொள்ள வேண்டும் . அதாவது சந்திரன் நின்ற இடத்திற்கு 
- நட்சத்திரம் - என்று பெயர் . சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரத்தில் 
சஞ்சரிப்பான் . இந்த ஒரு நட்சத்திரம் 4 சம பாகங்களாகப் பமக்கப் 
படுகிற .. ஒருவரின் பறத்த நேரத்தைக்கொண்டு இந்தக் கால்களில் எந்தக் 
கால் . அவருக்குரியது என்பதைக் கண்டுகொள்ள முடியும் . 


இம்மூன்று பாடல்களில் கூறப்பட்டுள்ள பலன்கனே குறிப்பட்ட அத் 


கப்பலங்களைச் 


நட்சத்திரக் காவில் பிறந்தவர்க்குரிய பொதுப்பலன்களாகும் . 


62 


சீர்ச க்கிப் பார்த்துத் ததந்த முடிவினை எடுப்பதல்லம் சரியான பலனை அறிய 


முடியும் , 


எ.டு. 


மகம் நட்சத்திரத்தின் முன்றாங்காலில் பிறந்தவருக்கு : 


சிங்கராசியில் பலன் 


உறுதியான மனம் படைத்தவன் , வஞ்சகம் பேசமாட்டான் . வன்மை 


மிக்கவன் ; பழிச்சொல்லுக்கு அஞ்சுபவம் ; கலைகள் பலவற்றையும் பயிலக்கடிய 


அருகுடையவன் ; முக்கோம் . 


மக நட்சத்திரத்தின் பலன் 


- 


செல்வத்தை விரும்ப ஈட்டுவான் . மனியும் பொன்னும் விரும்புவான் : 
நினைத்தது முடிக்கவல்லன் . சினத்தை நீக்கிப் பேசுவான் , தேசம் போய்த் 


திரிய வல்லன் , மனத்துடன் கல்வி கற்பால் , 


மகம் 


- மூன்றாங்கால் 


மந்திர மறைகள் கற்பான் . பெண்களால் மயக்க நிலையையும் 
அடைவான் ; நல்ல அறிவுடையவன் ; தோள் பகுதி கேதுவிற்கு யோ : நம்புவதற்கு 
அறிய பொய்களைச் சொல்லான் , அரும் பொருளோடு வாழ்வான் . நல்ல மனம் 


படைத்தவன் . 


மோம் . ஒரு நட்சத்திரத்திற்குரியோரின் குணநலன்கள் சிலவற்ற 


உரைநடையிலும் ஒருசில வரிகளால் வாக்கியுள்ளார் . 


அசவின்டல் பறந்தவவின் தனம் . 


. 


சிறந்தவர்க்கு நல்லவன் , அலங்காரப் பிரியன் : ஒழுக்கமுடையவன் : 


பலியார் சவற்கப் பயன் , மார்பும் நெற்றியும் உயர்ந்திருக்கும் . 


63 


ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் முதலியன 


தெய்வம் முதல் குவியம் வரை கூறப்பட்டுள்ள 12 உருப்படிகளில் பல 


திருமணப் பொருத்தம் பார்க்கப் பயன்படுத்தப்படுகின்றன . 


சான்றுக்கு , 


அவற்றுள் ஒன்றான கனப்பொருத்தம் பற்றிக் கறப்படுவதாவா : 


பெண் இருவரும் ஒரே காத்தில் இருப்பின் பொருத்தம் சரியாக 


வருகின்றது என்று பொருள் . நட்சத்திரம் தெய்வ கணமாகவும் , பெண் 
நட்சத்திரம் மதை கமாகவும் இருப்பின் இதுவும் சரியாக உள்ளதுஎன்று பொருள் . 
ஆனால் , ராட்சசக் குவமும் மக்க குணமும் அமையன் பொருத்தம் வரவில்லை 


என்ற முறையில் இத்திருமகப் பொருத்தங்கள் பார்க்கப்படுகின்றன . 


நட்சத்திரங்களில் நாளில் பலங்கள் 


ஒவ்வொரு நட்சத்திரத் தினத்தன்று நிகழக்கடிய நிகழ்ச்சிகளுக்குப் பலங்கள் 
கறப்பட்டுள்ளன . அதாவது . குறிப்பட்ட நட்சத்திரம் நடக்கும் நாளில் ஒருவர் 
நோய்வாய்ப்பட்டால் எவ்வளவு நாள்கள் துன்புறுவர் . இந்நோய் நீங்குவதற்கு 
என்ன பக்கா ரம் செய்ய வேன்ம் என்பன குறிப்படப்படுசின்றன . அதேபோல் , 


அந்நாள் திருமணம் நிகழ்த்த . பயணம் மேற்கொள்ள , நற்கா நியங்கள் செய்ய 
உகந்த ( ஏற்புடைய ) நாளா என்றும் உரைக்கப்பட்டுள்ளது . 


எ.டு. அசுவின . 


இந்நாவில் வெறுப்புத் தோன்றில் 23 நாழிகையில் தத்ச . இதற்குப் 
பரிகாரம் ஓமம் பண்டு வும் : இந்நாவில் விவாகம் பண்கள் , பொன் , டினம் , 
கோடியுடுக்க சிரார்த்தம் பல்வ நல்லா : யாத்திரை போகில் சுகந்தாழும் . 
இந்நாலில் பாதி தோத்தில் பத்து நாளில் போராடும் . - 


காலச் சக்கரமும் வயலம் 


ஒவ்வொரு காலில் பிறந்தோருக்கும் ஒவ்வொரு காலச் சக்கரம் 
ஆசிரியரால் குறிப்டப்பட்டுள்ளது . இக் காலச் சக்கரம் , க்குறிப்பட்ட 
காலில் பிறந்தோர் வாழக்கடிய வயதைத்தான் குறிப்பிடுவதாகத் தோன்றுகிறது . 


ஆனால் , இதுபற்றி எந்த பக்கமும் சுவடியில் தில்லை . 


54 


இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோருக்கு நிய மகாதிசை அண்டையும் 
( அனைவருக்கும் 120 ) . மேற்கூறியவாறே ளைக்கம் இன்றிச் சுட்டியுள்ள 
ஆனால் . இதனைத் தொடர்ந்து இம் மகாதிசையில் இறப்பு நிகழும் வயதைக் 
கறுவதால் இம் மகாதிசை ஆண்டும் ஒருவர் வாழும் வயதையே குறிக்கிறது 
என்பது வெளிப்படையாகத் தெரிகிறது . 


இறுதியில் கூறப்படும் வயதிற்கும் குறிப்பட்ட ஒரு காவற்குக் கூறப்பட்டுள்ள 
காலச் சக்கரத்தின் வயதிற்கும் வேறுபாடு தோன்றக் காரணம் ஒருவர் பிறந்த 
நேரத்தின் கோள்கள் அமைந்துள்ள விகமே . அதேபோல் , பலர் குழந்தைப் 


பருவத்தில் , இளம்பருவத்தில் இறப்பதற்கும் , ஒரு சிலர் மகாதிசையல் கறப்பட்ட 
120 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்வதற்கும் இதுவே காரணமா சின்றது . 


வே , நட்சத்திரப் பலன் என்பது அந்நட்சத்திரத்தில் பிறந்த 


அனைவருக்கும் கூறப்படுகின்ற பொதுப் பலன்களாகவே அமைகிறது . 


அதேபோல் , 


ஒவ்வொரு நட்சத்திரக் காவற் பிறந்தோருக்குக் கூறப்படுவதும் பொதுப்பவனே . 
ஆனால் , ஒருவர் பிறந்த தேதியில் நின்ற கோள்களின் நிலைக்கேற்ப விளையக் 
கடிய பலங்கள் தமை விதனுக்குஉரிய ஒன்றாகின்றது . ஆகவே , கோள்கள் நின்ற 
நிலையையும் சோதிட முறையில் உணர்ந்தால் சரியான பலன்களை நன்முறையில் 
கணக்கிட முடியும் . 


விம் சோத்திரி திசை 


ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்க்கும் பிறந்த நேரத்தில் , அந்த 
நட்சத்திரத்தின் அதிபதியான மகாது சயின் பலன் நடக்கும் . எ.டு. அசல் 
பிறந்தோர்க்கு தல் அதிபதியான கேதுவின் மகாதிசை முதலில் நடக்கும் . 
பன்பு முறையே சுக்கிரன் , சூரியன் , சந்திரன் , செவ்வாய் , இராகு , வியாழன் , 
சனி , புதல் ஆகிய மகாதிசைகள் நடக்கும் . இவையனைத்துத் திசைகளும், தம் மொத்த 
நடுகள் 120 ஆகும் . ஒவ்வொரு மகாதிசைக்கும் இத்தனை வருடம் என்ற 
செய்தி சுவடியில் இடம் பெற்றுள்ளது . 


65 


செல்வி 


கோ மகாதிசை 


7 


சந்திரன் 


10 


வியாழன் 


16 


சுக்கிரன் 


-20 


செவ்வாய் 


கரியன் 


- 


இராகு 


புதன் 


120 


விம்சோத்திரி திசையில் ஒருவர் 120 வயது வாழக் கடியவராகச் 


சோதிமுறையில் கருதப்படுகிறது . 


ஒருவரின் ஜாதகத்தில் கோள்கள் நின்ற 


நிலையின் காரகமாக அவர் வாழக்கடிய வயது 120 இலிருந்து பெரும்பாலும் 


மாறிவிடுகிறது . 


அவ்வாறு மாறக்கூடிய வயதை மேற்கூறிய விம்சோத்திய முறையைப் 


பயன்படுத்திக் கணக்கிடுகின்றனர் . 


இந்த 14 ம் சோத்திரி திசை இந்த சோதி 


முறையில் மருதியாகப் பயன்படுத்தப்படுகிறது . 


மேலும் , இம்முறை சரியானது 


எனவும் பெரும்பாவோர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் . 


இங்கு ஆசிரியரும் இதையே 


பன்பற்றியுள்ளது குறியடத்தக்கது . 


இந்த விம் சோத்திரி திசையில் ஒவ்வொரு கோருக்கும் இவ்வளவு 
ஆண்டுகள் எனப் பழ்த்துப் பாகுபடுத்தியிருப்பது ஏன் எவ்வாறு என்ற விவரம் 
ஆயதற்குரியது . இராகுவிற்கும் கேதுவிற்கும் தனி இராசிகள் கொடுக்கப்பட 
இல்லை . அலால் விம்சோத்திரி முறையில் அவற்றிற்கும் மகாதிசை ஆண்டுகள் 


பரித்தளிக்கப்பட்டிருக்கின்றன . 


ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு யோன் நோய்களும் அன்பங்கரும் 


மகாதிசைக்கு அடுத்து ஆசியர் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குறியோமின் 


நோய்களைக் கறிச் செல்கிறார் . 


அத்துடன் எந்த வயதில் எதனால் கண்டங்கள் 


நேடலாம் என்பதையும் விளக்கியுள்ளார் . 


எ.டு. பரட்டாதி 


எவன் பறந்தபோது சகதோசத்தால் தத்து . 


3 வயதில் சிரந்தியால் , 


66 


- 


வயதில் பெண்ணால் , 30 வயதில் நீரால் . வெதுப்பால் ராசவால் . 
55 இல் காய்ச்சல் குளிரால் , 67 இவ் வாயுவால் , 87 இல் வெறுப்பு 


இருமல் ஆகியன நிகழலாம் . 8 


மேலும் , ஒவ்வொரு நட்சத்திரத்தினரும் எத்தனையாவது வயதில் 
எந்தமாதம் , எந்தத் தேதியில் , எந்தத் திதியில் , எந்த நாலில் , எந்த 
நட்சத்திரத்தில் , எந்த நேரத்தில் , எந்த முறையில் இறப்பர் எனவும் கூறப் 
பட்டுள்ளது . 

ஒருசில நட்சத்திரங்களுக்கு இச்செய்திகளில் ஒன்றிரண்டு உப் 
பட்டுள்ளன . 


எ.டு. பூரம் 


* 88 வயது சென்று புரட்டாசி மாதம் 27 ஆம் தேதி அமரபட்சத்தில் 


அஉடமியும் சோமவாரமும் பெற்ற இரவு நாங்கு நாழிகைக்கு நீர் விக்க 


இறைவனடி சேர்வார் . 1 


கோள்களின் உதயம் 


ஒருவர் ஒரு குறிப்பட்ட நட்சத்திரத்தில் பிறக்கும் போது உதயமாகும் 
இலக்கினத்தில் இன்னன்ன கோள்கள் நிற்க மேயானால் அதற்கு யே பலக்கரும் 


கொடுக்கப்பட்டுள்ளன . 


. 


இவன் பிறந்த போது ஆதித்தன் உதயமாகில் 
வித்துவாவாம் ; o ள்ளி உதயமாகல் கள்ளளாம் ; 


சன் உதயமாகில் தேசாந்தரியாவால் : இராகு . 


கேது உதயமாகில் மடையனாகும் . 


எனவே , ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முரன்பட்ட ( செல்வன் 
தமித்திரன் ) நிலைகளை அடைவதற்கு அவர்கள் பிறந்த நேரத்தில் கோள்கள் 


67 


நிற்கும் நிலையே காரணமாகிறது . 


ஆனால் , பிறந்த நட்சத்திரத்தின் அதிபதி 


ஜாதகத்தில் உச்சம் பெற்று விட்டால் இப்பலன்கள் மாறிவிடும் . 


உத்திராடம் 


இந்த நட்சத்திரம் உச்சமாகிவ் மதனத்தில் நாலு நாழிகை அறம் . " 


கோள்கள் நின்ற பலன்கள் 


சூரியன் , ஒரு , சலி ( சிய சரகங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் நின்ற 
வீட்டிற்குத் தகுந்தாற் போல் பலன்கள் இறுதி 8 பாடல்களிலும் கூறப்பட்டுள்ளன . 


எ.டு. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் 
முதல் வீட்டில் இருப்பினும் , செவ்வாய் 10 ஆம் வீட்டில் இருந்து வடிதும் அவனுக்குச் 


செல்வம் உண்டாகுமாம் . என்றவாறு பலன் கள்ள ஆசிரியர் கறிச் செல்கிறார் . 


சிரகங்கள் நின்ற வீடுகளைக் குறித்த பின் பவன் கறுவதற்குப் பயன்படும் 
வகையில் இப்பாடல்கள் அமைந்துள்ளன . இதனைத் தொடர்ந்து சந்திரனும் 
செவ்வாயும் லூதகத்தில் நின்ற நிலைக்குறிய பலங்களை உரைநடையில் 


கறியுள்ளார் . 


இதுவரை கறியவற்றால் இச்சுவடியைப் பற்றிய ஒரு தெளிவு ஏற்படுத்தப் 
பட்டது . இச்சுவடியிலுள்ள நட்சத்திரப் பலன் எமையான முறையில் தூ 
பகுதியிலேயே அமைந்துள்ளதால் அது பற்றிய கருத்துகள் இங்குத் தொகுத்தளிக்கப் 
பட வில்லை . என்றும் . இச்சுவடியில் சில கடினமான சொற்கள் இடம்பெற்றிருப் 
பதால் , பொருமயாப் புரிந்துகொள்வதில் கடம் ஏற்படா வண்ம் இறுதியல் 
அருஞ்சொற்பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது . 


சோதிப் புலமையுடன் இச்சுவடி ஆராயப்படும் போது . இவ்வாயில் 
வருந்த நிலையில் அமையும் . மேலும் . இதன் தரத்தையும் சிறப்பையும் உண்மை 
நிலையையும் வெளிப்படுத்த முடியும் . 


சல் 


* 


நட்சத்திர 


மாலை 


68 


ரால் 


மாலை 


செஞ்சிலாதிபதி தனை 


- சே- சோ - லா 


மேடராசியின் பலன் 


செய்வினை திருந்தச் செய்யும் சேயிழை யார்க்கு நல்லன் 


. 


மையுரை மணியும் பொன்றும் மகிழ்ச்சியா யவைய வல்லல் 


பொய்யுரை யொன்றுஞ் சொல்லான் புகழ்பெற வாழவல்லன் 


அய்யட் முன்ன வல்வன் அசுபதி நாவி னானே . 


இப்பால் மேடராசியின் பலன் 


2 . 


வடிவது சால நல்லன் வஞ்சகம் பேச மாட்டான் 


கடவரை கேடு சொல்லான் கலைபவ கற்க வல்லல் 


உடையொடு பூவும் சாந்தும் உங்மையா யனைய வல்லன் 


தடவரை கேடு சொல்லாள் தகர்வினங் கூத்தி னானே . 


என்பது , இன்னா ஓக்குத் தெய்வம் ஈசுவரன் , பதம் பிருதிவு , கோத்திரம் 
மகேஸ்வர் . சாதி - வைசியன் . 

வைசியம் , போலி கடுவன் , பட்சி - இராசாவி , 


விருட்சம் 


எட்டிமரம் , கணம் 


தெய்வ கனம் . ஆறு நட்சத்திரம் 


குதிரைத் 


தலை போலிருக்கும் . இராசி 


மேஉம் , வாரம் 


செவ்வாய்க்கிழமை , 


சன்யம் 


கார்த்திகை பகை . 


இந்நாலை வெதுப்புத் தோன்றில் 25 நாழிகையில் தத்து . இதற்குப் 
பங்காரம் ஓமம் பல்ளவும் . இந்நாவில் விவாகம் பண்டை, சீமந்தம் பனை , பொல் , 


69 


பட தணம் , கோடியுடுக்க , சிரார்த்தம் பண்ண நல்லது . யாத்திரை போகில் 
அகந்தாழும் . இந்நாளில் வியாதி தோன்றில் பத்து நாளில் போராடும் 
( போகும் ) . அரசங்கொழுந்து , கருப்பங் கட்டியுங் கொண்டுவந்து விருட்சத்தடியில் 
சலக்கரையில்யாதல் சமுத்து வைத்து ஓமம்பள்ளி அசுவதி பரமத்தி தேவி 
பரதனாலா சுவாகா என்று பலியட்டுவருவது நாலு நாவில் தீரும் . 


ப்பாவின் குணம் 


சிறந்தவர்க்கு நல்லவன் : அலங்காரப் பரியன் : ஒழுக்கமுடையவன் 
பணியார் சவற்கப் பரியமுள்ளவன் , மார்பும் நெற்றியும் உயர்ந்திருக்கும் : 
முகத்திலே அரையிலே மார்பலே யிடையிலே யாதல் மருவு மச்சமுள்ளவன் 


. 


கையிலே புள்ளடி ரேகை எழுந்திருக்கும் . 


(முதற்கால் மேட்ச் செவ்வாயின் பலம் 


3 .. 


அங்கி ருவன் மெய்யன் சுறு சேர்க்குதலை வாயல் 


மறுகிய மனத்தான் பென்மேல் மனமது சார ( நில்லான் ) 


( முடி ) சிய கொடுமை செப்பும் முதுகல்ை மருவும் டென்னும் 
செறிதருங் கந்தல் பேணும் சேயினங் சித்தி வானே ) .) 


முதற்கா ஓக்குச் காலச் சக்கரம் 


7 


-16 


பம்வெள்ளி 


மிசனப்புதன் 


மேட்ச் செவ்வாய் 


9 


- 


-21 


கடகச்சந்திரன் 


- 5 


சங்கமாதித்தன் 


கன்னபுதல் 


-16 


7 


16 


தலாம் வெள் 


தசைவியாழம் -10 


விருச்சிகச்செவ்வாய் 


க எய்து 


100 


இப்பால் இரண்டாங்கால்.- வெள்ளியின் பலன் 


4. தெள்ளிய லார்க்கு நல்லன் சேயிழை யாரைப் பேறும் 

ஒள்ளிய கல்வி வாளே ஒன்பொருள் கால ஜாகும் 
பள்ளயும் பலவும் கற்கும் பாக்கிய முடைய லாகும் 
வெள்ளிக் கூடத்தில் வந்த விருப்புடைக் கானை தானே . 


உ கபக் காலுக்குக் காலச் சக்கரம் 


மகரச்சன் 


விருச்சிகச் செவ்வாய் .7 


கடகச்சந்திரன் -21 


கும்பச் சன் 


4 


16 


துலாம் வெள்ளி 


சிங்கமாதித்தன் 


- 


- 


5 


மீனவியாழம் -10 


கன்னபுதன் - 


9 


1 


மதனப்புதன் 


ஆக வயது 


85 


இப்பால் மூன்றாய்கால் மிதுனப்புதல் குலம் 


5 . 


மேதையா லலங்கன் சால வேந்தரால் விருப்ப முண்டாம் 


மாதுமா இருவு மாகும் மனம் பொறார்க் கரிய ஒன்றான் 
தாது சேர் குழலாள் தன்மேல் தன்பொருள் சார தல்லன் 

ள்ளான் 
மீதுயர் வலக்கை யொது மதுனவக் கூத்தனானே . 


முதுமக்காலுக்குக் காலச் சக்கரம் 


கும்பச் சனி 


திட்பம் வெள்ளி 


7 


விருச்சிகச்செவ்வாய் 


7 


மகரச் சலி 


உபம் வெள்ளி 


-16 


மேஉ சி செவ்வாய் 
( மீன ) 

வியாழம் 
ட 


10 


தவசவியாழம் -10 


மிதுனப்புதன் 


ஆக வயது 85 


( 832 


ப்பால் நாலாங்கால் கடகச் சந்திரன் பலன் 


6 . 


தலையக கறண்டி யாகும் கனம் பெருத் தடைய வாகும் 
மலைதரு வால் பத்தில் வடிவன சிறந்த மேனி 
கலைபல நன்று கற்கும் கடிமதக் காளை யாகும் 


மலையென வளர்ந்த தோனாள் மதியினங் உத்தி வாளே .. 


கடகக் காலுக்குக் காலச் சக்கரம் 


21 


கடகச்சந்திரன் 


16 


சலாம் வெள்ளி 


மகரச்ச 


4 


கும்பச்சலி 


5 


சிங்கமாதித்தல் 


விருச்சிகச் செவ்வாய் 7 


9 


கள்விபுதல் 


10 


மீன வியாழம் - 10 


தாச வியாழம் 


- 


ஆக வயது 86 


லச்சக்கரம் முற்றும் . 


71 


இப்பால் மகாதிசையின் பலன் 


7 


சந்திரன் 


10 


இராசா 16 


சுக்கிரன் 20 


செவ்வாய் 


7 


19 


சூரியன் 


8 


இராகு 


17 


ஆக வயது 


120 


இனக் கேதுவின் திசையில் : 


மூன்று வயதில் பிள்ளைப் பாயால் , நான்கு வயதில் 


தணல் நீரால் . ஏழு வயதில் நான்கு கால் மிருகத்தால் . பத்து வயதில் நீரால் 


பதின் மூன்று வயதில் கன்லோயால் , இருபதாவது வயதில் விசத்தால் , இருபத்திரன் 


டாவது வயதில் பெண்களால் , இருபத்தேழாவது வயதில் மருந்து சருவ வயத்தால் 
நாற்பத்தைந்து வயதில் வாதத்தால் , கள்ளரால் , ஐம்பது வயதில் நெருப்பால் 
கன்னியால் - வயிற்றுக்கருப்பால் , எழுபத்தைந்து வயதில் கள்ளரால் சத்துருவால் , 
என்பத்திமூன்று வயதில் வெதுப்பால் வயிற்றுக்கடுப்பால் . என்பத்தைந்து வயதில் 
நான்குகால் மிருகத்தால் , எண்பத்தொன்பது வயதில் வயிற்சக்கடுப்பால் ( ஆகியன 
நிகழலாம் ) . நூறு வயது சென்று சித்திரை மாதம் 13 ஆம் தேதி பூர்வ 
பட்சம் தரையோதசியும் வியாழக்கிழமையும் ரோகிய நட்சத்திரம் நான்காஞ் 
சாமம் இறைவனடி சேர்வார் . 


--- லே - லோ , பரங்கக மேடராசியின் பலன் 


தானங்கள் பலவும் செய்வான் தந்தைதாய் தன்னைப் போதும் 


காகனற் காலந் தள்ளல் காந்த நோய் பற்றித் தீரும் 


WIT OL BOLU 

சடைய லாகும் வழக்கறிந் துரைக்க வல்லன் 


புன்யை மடவார்க் கன்பன் புகழ்பெரும் பரவி யாகே . 


- 


இன்னாதுக்குத் தெய்வம் ஆதித்தன் . பூதம் - பருண் . கோத்திரம் அகஸ்த்தியன் . 
சாதி 

பராமனன் , போ - கொத்தி , பட்சு- காகம் , விருட்சம் நெல்ல 


மரம் . கணம் 


தெய்வகணம் . ராசு- மேடம். வாரம் 


செவ்வாய்க்கிழமை , 


சித்திரை மாதம் . 


* வள் சமாவாயிருப்பால் : மூன் கோட் : வித்தை 


72 


யுடையவள் ; வழிபாடுடையன் ; சாலவழகன் ; தான தர்மம் பன்ன , சீவகாரியம் 
பன்ன நன்று . ஆண்டு பிறக்கில் அகந்தாழும் . பதினைந்து நாழிகைக்கு மேல் 
நாலு நாழிகைக்கு ( ள் ) விசம் . இந்நாலில் வெதுப்புத் தோன்றுமாகில் தத்தண்டு . 
இதுக்கு நெய்கொண்டு ஓமம் பன்னத் தரும் . மூன்று நாவில் போகும் . 


இவன் தம் 


ஐஸ்வர்யமுடையன் : தெய்வபத்தியுடையவன் : போசனப் பிரியமுள்ளவன் : 
பல பிள்ளைகளைப் பெறுவான் : முகத்தில் மருவுண்டு 


. 


முதற்கால் சங்கத்தின் பலன் 


8 . 


நீளிய கருமஞ் செய்வான் நீபன்வாய் வழக்குச் சொல்லும் 


மாவிகை மலையில் வாழ்வான் மன்னரால் மகிழ்ச்சி யுண்டாம் 
வாளிசேர் கக்கி வான் மேல் வலதிசை மருக்கக் கொள்ளால் 


காவிசேர் வடிவ வாகும் கதிரவற் கான் கானே . 


இப்பால் முதற் காலுக்குக் காலச் சக்கரம் 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


21 


கடகச்சந்திரம் 


மே . ச்செவ்வாய் 7 


5 


சிங்கமாதித்தன் 


மிலவியாழம் 


அலாவெல் 


10 


கன்னி புதன் 


மிதுனப்புதல் 


17 


9 ( உபவெள்ளி 


வயது 


100 


இப்பால் இரண்டாங்கால் கல்வியகம் பலன் 


9 . 


மந்திர மறைகள் கற்கும் மாதரால் மகிழ்ச்சி புகடாம் 
சுந்தரப் புலங்கள் சொல்லும் சோர்விலா தமு முண்டாம் 
அந்தமில் பொய்கள் சொல்லான் அரும்பொருள் நெருங்கி வாழும் 
புந்தியே பெரியோ சாகும் புதவினங் கூத்தி வானே . 


73 


இரண்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


கும்பச்சன் 


4 


மே ச்செவ்வாய் 7 


கடகச்சந்திரன் 21 


மகரச்சன் 


நகபம் வெள் 16 


சிங்கமாதித்தன் 5 


தனுசுவியாழம்10 


மிதனப்புதன் 


கள்விபுதல் 


ஆக வய் 


85 . 


ப்பால் மூன்றாங்கால் துலாம் வெள்ளியன் பலன் 


10 . 


மார்பகன் அயர்ந்த மெய்யன் மதிமுக மருவுங் டென்றும் 


சீர்தரு மூன்றில் போரம் செய்தருங் கொடுங்கள் காளன் 


ஆதர வுடைய பெண்மேல் அறிவு என்று கற்கும் 


சார்வது மாதர் தன்பால் தரும் புகழ்க் காலி வானே . 


இலாங் காலுக்குக் காலச் சக்கரம் 


துலாம் வெள்ள 


மகரச்சன் 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


கும்பச்சன் 


16 


மீன் வியாழம் 


10 


e $ ப வெலி 


மிதுனப்புதல் 


9 


மே உநச்செவ்வாய் 7 


10 


83 


தற்சவியாழம் 


நாலாங்காலுக்குச் சக்கரம் 


விருச்சிக்கச் செவ்வாயின் பலன் 


வெட்டெனப் பேச வல்லன் வெருட்சயு முடைய மாகும் 


சட்டரைச் சேர்ந்து வாழும் செங்குறி யாள வாகும் 
பட்டிக் கியை தோளான் படைக்கெலாத் தலலவ சாகும் 


எச்சவிக் கொன்று மஞ்சால் எரியினங் கூதத்தி னானே . 


இப்பால் நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


21 


கடகச் சந்திரன் 


மீனவியாழம் 


10 


சிங்கமாதித்தன் 


5 


மகரச்சவி 


மதனப்புதல் 


9 


கும்பச்சன் 


74 


நீ பவெள்ன 


16 


தச வியாழம் 


10 


மேஉச்செவ்வாய் 


1 


ஆக வயது 


86 


மகாதிசையின் பலன் 


-- 


சுக்கிரன் 


20 


இராசா 


16 


8 


19 


சந்திரன் 


10 


புதன் 


17 


செல்வாய் 


7 


கேது 


7 


இராகு 


18 


ஆக வயது 


120 


இவன் பிறந்த வான்டில் பச்ளைப் பனியால் தத்து . 


ஐந்து வயதில் இரணங்களால் , 


நாற்பது வயதில் நான்கு கால் மிருகத்தால் . ஐம்பது வயதில் தயைத்தால் . 


. 


அறுபது வயதில் விலங்கினால் , எழுபது வயதில் இரும்வால் ( ஆகியன நிகழலாம் ) . 

இறைவனடி சேர்வார் . 
நார வயது சென்று வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை பரவி நாவில் 


இவன் பிறந்தபோது உயிரான இராசியில் சூரியன் நிற்கல் சிமாவாம் : 
சந்திரன் நிற்கில் இராச புருசனாம் . செவ்வாய் நிற்கல் கல்வியனாம் . புதன் 
நிற்கில் வியாபாரி யாவான் ; வியாழன் நிற்கில் இராசா ஆலாங் , வெள்ளி 
நிற்கில் ஆய மரியம் பலன் பொல்லாதவளாம் : சவி நிற்கில் நிரலாம் ; 
இராகு நிற்கில் சோரனாம் . கேது உதயமாகல் கள்ளரையும் இடியனுமாய் : இவன் 


செகக்கையில் இராது . வெள்ளி , சன் உச்சமாசில் மாதா பதாவைக் கொல்லும் . 


இதற்கு ஏகாதசி பட்டி வி விடுக . ) 


2 : 8 : 2 : 11 . கருத்திகை : மேடராச 


12 . 


வார்த்தைய துடைய வாரும் வழக்கறிந் துறைக்க வல்லன் 


கத்துடன் மனத்த னாகும் கனமூடடம் கல்வி கற்கும் 


போர்க்கலைக் குரிய வாகும் புகழ்படப் பொருந்தி வாழும் 
கார்த்திகை நாளில் வந்த கருத்துடல் காளை தானே . 


75 


இப்பால் இன்னரனுக்குத் தெய்வம் 


அக்கயைாவாள் . பூதம் - பிருகின 


கோத்திரம் 


அகஸ்த்தியன் , சாதி 


கத்திரன் , யோனி - வெள்ளா 


பட்சி 


மயில் , விருட்சம் 


அத்திமரம் , கணம்- இராட்சச ணம் , 


- 


இராசி 

குதர்காவ் மேடம் , வாரம் செவ்வாய்க்கிழமை . குண்யம் 
சித்திரை மாதம் , மன்றாங்கால் 12 ப வா ரம் வெள்ளிக்கிழமை , வைகாசி 
மாதம் தயைம் . 

ஆறு நட்சத்திரம் தேன்கூடு போன்றிருக்கும் . கார்த்திகை 
மாதம் பதிய வர்க்கம் . இந்தாவில் வெதுப்புத் தோன்றில் ஒன்பது நாளில் 

இதற்கு நெய்யிலால் ஓமம் பன்பறுவது . பழமும் , பலயா ரமும் பன்படுவது . 
மூன்று நாவில் தீரும் . புதன்கடில் அமர்தயோகம் , பஞ்சமியும் வியாழக்கிழமையும் 
கடில் வி * யோகம் , சனியும் நவமியும் மரன: போகம் ; பரதமையும் உ * டியும் 
கடில் தத்து யோகம் . 


இவல் தளம் 


ஆசாரமுடையவன் , 


மாங்க சப்பரியன் ; இந்நாளில் பென் திரண்டால் 


மலடியாவால் கையுங் கா ஓம் , உடம்பும் அழகன் , வயிய திரண்டிருக்கும் ; 
புத்தியுடையவன் : பண்டிதனாவால் , மார்பில் , தேகில் , அரையில் மருவுண்டு . 


முதற்கால் தசுை வியாழத்தில் பலம் 


13 . 


செரித்தான் நாரும் பொய்சொல்லான் சிவந்த கண்ணன் செருத்தகுஞ்சி 
அரைஉடை மனத்த லாகும் அருவியை பொருத்த தெய்சம் 


பொருள்வளம் பெருக்கச் செய்யும் பாவலர் தம்மைப் போறும் 


தருவெனத் தருவ சாகும் ததுசுவியாழக் காலி லானே . 


ப்பால் தவசுவியாழக் காலுக்குக் காலச் சக்கரம் 


மேஉசிசெவ்வாய் 


7 


கல்புதல் 


16 


உப வெள்ளி 


வாசிகச்செவ்வாய் 7 


தாசுவுயாழம் 


10 


9 


மதனப்புதல் 


21 


கடகச்சந்திரன் 


துலாம் வெள்ள 


18 


5 


100 


ஆகவயது 


சிங்கமாதித்தன் 


76 


இப்பால் இரண்டாங்கால் 


உள்ளமது உடய னாரும் உறவொ ; பழயுஞ் சேராங் 
மனமது பெரிய னாகும் மனம் பிறர்க் கறிய ஒவ்வான் 


ஒளிதிகழ் மணியு முத்து பன்மையா யனைய வல்லன் 


கனமக சிறக்க வாழுங் கரியினங் கூத்து தானே . 


கும்பக்காலுக்குக் காலச் சக்கரம் 


மகரச்சனி 


கன்னிபுதன் 


9 


ரூம்பச்சனி 


கடகச்சந்திரன் 


மீலவியாழம் 


10 


சங்கமாதித்தன் 


விருச்சிகச்செவ்வாய் 


மகனப்புதன் 


9 


துலாம் வெள்வி 


16 


ஆக வயது 


85 


இப்பால் மூன்றாங்கால் மீன வியாழத்தில் பலன் 


15 . 


மாந்தளிர் போது மேனி மனத்தொரு கல்வி கற்கும் 


ஏந்த குலத்துக் கெல்லாம் இசைந்ததோர் ராச ஜாகும் 


காந்தபின் வடக்க மாட்டாங் கனங்குழை யவர்க்கு நல்லன் 


சேர்ந்தவர்க் கன்ப வாகும் செய்யபொற் காலி னானே . 


மூன்றாங்காயக்கக் காலச் சக்கரம் 


தம்பச்சன் 


மேஉச்செவ்வாய் 


4 


16 


உப வெள்ளி 


தவசுவியாழம் 


10 


கன்னபுதன் 


9 


விருச்சிகச்செவ்வாய் 7 


மீனவியாழம் 


10 


சலாம் வென் 


16 


மகரச்ச 


4 


83 


77 


இப்பால் நாலாங்காலுக்கு வியாழக்காலில் பலன் 


18 . 


சிறிதே யுண்ணும் பொய்சொல்லால் சிவந்த கன்னன் செருகுழலான் 
அறிவில் மிகவும் பெருங்குளத்தால் அடைந்தோர் தமக்கு மழகியனாம் 


பொறிசேர் குழலே மடமாதே வியாழக் காவிர்பறந் தள்ளானே . 


வியாழக் காலுக்குக் காலச் சக்கரம் 


மகரச் சன் 


மிதுனப்புதல் 


9 


கும்பச் சன் 


கடகச்சந்திரன் 


21 


தது சுவியாழம் 


சிங்கமாதித்தன் 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


மேஉச்செவ்வாப் 


7 


துலாம் வெள்ளி 


16 


ஆகவயது 


83 


ப்பால் மகாதிசையின் பலன் 


--- 


6 


19 


சந்திரன் 


10 


புதன் 


17 


செவ்வாய் 


கேது 


7 


இராது 


18 


சுக்கிரன் 


20 


இராசா 


120 


16 


இவன் பறந்தவாட்டில் ஆதித்தன் தசையில் 


நான்கு வயதில் அக்கில் பயம் : ஆச வயதில் நாற்கால் மருகத்தால் , 


ஒன்பது வயதில் நீரால் . பதினோரு வயதில் லோ வால் , பதினெட்டு வயதில் 
டேயால் , இருபத்திரண்டு வயதில் டெங்களால் , இருபத்து மூன்று வயதில் 
காய்ச்சலால் , முப்பத்தாது வயதில் கள்ள ரால் , நாற்பத்தாறு வயதில் 
ஆரமலை நக்கரத்தால் , நாற்பத்தெட்டு வயதில் வழக்கால் . ஐம்பத்தைந்து 
வயதில் சிலந்த நீர் ஒக்கால் , பத்து ன்று வயதில் வெரப்பால் , எழுபத்தைந்து 
வயதில் வயிற்றுக்கடுப்பால் . என்பத்தைந்து வயதில் மார்கழி மாதம் அரபட்சத்து 
வெள்விக்கிழமை ( யும் ) . ஏகாதசியும் , கார்த்திகை நட்சத்திரமும் உதித்த 
ஏழரை நாழிகைக்கு மேல் சிறைவடிை சோவார் . 


78 


இவன் பிறந்தபோது ஆதித்தன் உதயமாகில் சிமானாம் : சந்திராதயமாகில் 
( சமாலாம் : செவ்வாயாகில் திசைமாவாம் : புதன் வித்துவானாம் . வியாழன் 
சேனாதிபதியாம் : வெள்ளியாகல் மந்திரியாம் . சயைாகல் கானனாம் . இராகு 
தானமீவன் , கேச உதயமாகில் கள்ளறுமாய் விரோதியுமாவான் ; இவன் 
செவிக்கையில் இராகு , கேது , வெள்ளி , சன் உதயமாகல் மாதாவைக் கொல்லும் . 
இதற்கு ஏகாதசி பட்டின் உவும் ) . 


ஒ : வ - விரலு , உரோகல --ப ராசியின் பலன் 


17 . 


செய்வினை தெரிந்து செய்வான் , சேயிழை யார்க்கு நல்லன் 


மையுரை மசியும் பொன்னும் மகிழ்ச்சியா யயை வல்லம் 


நெய்யொடு பால்ல ரும்பும் நிரம்பிய கல்வி கற்கும் 


உய்ய வே பரிந்திட் முன் மீ உபோக நாவி ஜானே . 


நீ பராதியின் பலன் 


நல்லது கருமஞ் செய்யும் நன்மையும் பலவும் டாகும் 
மெல்லிய தாயர் தந்தை விரும்பியே பெங்காள் சால 


அள்ளிய பொருளும் தேடும் அலங்குழை யானே கேளாய் 


இல்வயென் பவந்த நல்கும் * பலாள் தோல்றி சானே . 


இப்பால் இல்லாதுக்குத் தெய்வம் பரமா . பதம் - பிருதிவு கோத்திரம் 
அகர்தியன் . சாதி - ஆத்திரவ் . யோவி முக்கபாம்பு , பட்சி ஆந்தை . 
விருட்சம் - நாவல்மரம் . ( கலம் ) மனுச கலம் . இந்தாள் நட்சத்திரம் 
பனிரெண்டு ஊத்தாள் போன்றிருக்கும் . 


செய்மையுடையவன் : பாம்புறல் செயல் . இந்நாளில் பென் திரலில் 


புத்திரகைப் பெறுவாள் . 


பாகம் பான , மனைகோல , சிமந்தம் பண்ன , 


பொன், நாம் , கோடியடுக்க அதிக நன்ர . வைகாசி மாதம் . தயை வாரம் 
வெள்ளிக்கிழமை ஆண்டு படிக்கின் சுகமோம் . காலும் கையும் உடம்பு மழகியல் . 
வயிறு திரண்டிருக்கும் ; புத்திமால் : தெதியுடையவன் ; இலைக்கறிப்பறியன் ; 


79 


முகத்திலேயாதல் , மார்பலேயாதல் மகுமச்சமுண்டு . இருபது நாழிகைக்கு மேல் 
நாறு நாழிகை வீரம் . வெறுப்புத் தோன்றில் ஒரு நாவில் பொருக்கும் . 
நெய்யினாலே ஓமம் பன்னறுவது , மூன்று நாளில் பொருக்கும் . யாத்திரைக்குப் 
பால் குடித்துப் போவது 


முதற்கால் விருத்திகச் செவ்வாயின் பலன் 


19 . 


வெட்டெனப் பேச வல்லன் வெருட்சி முன்னுடைய வல்லன் 


பட்டரைச் சேர்த்து வாழும் செருங்குது யாள லாகும் 


பட்டினக் கினைய தோளால் படைக்கெல்லாம் தலைவ ஜாதம் 


எட்டனை ஒன்று மஞ்சான் எரியிவம் உருத்தி வானே . 


விருச்சிகக் காலுக்குக் காலச் சக்கரம் 


10 


அனுசு வியாழம் 


16 


உப வெள்ளி 


மகரச்சவி 


பதனப் புதன் 


தம்பச்சன் 


கடகச்சந்திரன் 


21 


10 


மீனவியாழம் 


சிங்கமாதித்தன் 


5 


7 


86 


மே உதச் செவ்வாய் 


இரண்டாங்கால் தலாம் வெள்வியல் பலம் 


20 . 


மார்பகள் றுயர்ந்த மெய்யன் மதிமுக மருவுக் டென்றும் 
சீர்தரும் உண்டி போலும் செய்தரும் கொடுங்கன் வாளல் 


ஆதர வுடைய பென் மேல் கட என்ற கற்கும் 


சார்வது மாதர் தக்பால் தரும் புகழ்க் கால்வானே . 


சலாம் காக்குக் காலச் சக்கரம் 


10 


தம்பச் சனி 


தரச வியாழம் 


16 


கள்ளப்புதல் 


தலாம் வெள்ள 


7 


மேடச் செவ்வாய் 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


10 


மீன வியாழம் 


18 


நீ மெள்ள 


மகரச்சனி 


83 


ஆக வயது 


80 


மூன்றாங்கால் கன்விபதல் பலன் 


21 . 


மந்திர மறைகள் கற்கும் மாதரால் மரு முண்டாம் 
சுந்தரப் பலன்கள் சொல்லும் தோள்வலி யுடைய வாகும் 
அந்திரப் பொய்க ளெல்லாம் அருள்பொருள் நெருங்கி வாழும் 
புந்தியே பெரியோ லாகும் புத்தினங் கூத்தி னானே . 


ஒன்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


10 


தனுசு வியாழம் 


16 


நீப வெள்ளி 


கன்வி புதன் 


9 


மே உச் செவ்வாய் 


7 


சிங்கமாதித்தன் 


5 


மகரச்சன் 


கடகச் சந்திரன் 


21 


தம்பச்சனி 


85 


மிதுவப்புதன் 


தக வயது 


நாலாங்கால் தங்கமாதித்தன் பலன் 


22 . 


நீலபமனேகம் செய்வாய் நிபுணனாய் ஞாயம் சொல்லும் 


மாளிகை மலையில் வாழும் மன் பால் மகிழ்ச்சி யுண்டாம் 


காளிசேர் கன்னி கார்மேல் மனமது பொருந்தி வாழும் 


காலிசேர் வடிவ சாகும் கதிரவற் காலி வானே . 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


10 


அலாம் வெள்ளி 


16 


தாசு வியாழம் 


10 


மீன வியாழம் 


9 


கலை புதன் 


சிங்கமாதித்தன் 


மகரச்சவி 


கடகச்சந்திரன் 


21 


கும்பச்சலி 


7 


வயது 


86 


விருச்சி செவ்வாய் 


இப்பால் மகாதசையின் பலக் 


10 


17 


புதல் 


சந்திரன் 


7 


7 


செய்வாய் 


81 


இராகு 


18 


சுக்கிரன் 


20 


ராசா 


16 


தமியன் 


6 


சன் 


19 


120 


இவன் பிறந்தபோது பாளைப் பாயால் தத்து . ஒன்பது வயதில் 
வெதுப்பு , பதின்மூன்று வயதில் கற்கோயால் , பதினாறு வயதில் வெதுப்பு , 
இருபது வயதில் ஆயுதத்தால் , முப்பது வயதில் கள்ள ரால் , முப் 

முப்பத்தைந்து 
வயதில் நீரால் , ஐம்பத்து மூன்று வயதில் கள்ளரால் . ஐம்பத்து நான்கு வயதில் 


எருட்சியால் ( ஆசியான நிகழலாம் ) . எண்பத்தைந்து வயதில் சென்ற மாதம் 


அஸ்த நட்சத்திரம் . ஏகாதசி . செவ்வாய்க்கிழமை முன்றாஞ் சாமத்தில் 


இறைவனடி சேர்வார் . 


வ - வோ - கா - க , மிருகசட்டம் 


23 . 


திருந்திய நடக்க வல்லன் தேசம் போய்த் திரிய வல்லன் 
அருந்தவத் தோர்க்கு நல்லன் ஆயுதம் படிக்க வல்லன் 
வருந்திக் கருமஞ் செய்வான் மான்றலை மாளி னாளே 
பொருந்திய அன்பற் கன்பன் பொருளென விரும்ப டாயே . 


இப்பால் இன்னானக்குத் தெய்வம் 


ஈசுவரன் . பூதம் - பிருதிவு . 


கோத்திரம் அகதியன் , சாதி - வைசியன் , போன் - சாரைப்பாம்பு , பட்சி 
கோழி , விருட்சம் கருங்காலமரம் , ( கனம் ) - தெய்வ கலம் . நட்சத்திரம் 
மூன்று தேங்காய் கன் போலிருக்கும் . மார்கழி மாதம் அலியம் . வெள்ளி 
பன்னரை மினம் . ஆனிமாதம் சயம் . வாரம் புதன் கிழமை முப்பது 
நாழிகைக்கு மேல் விசம் . திலே வெதுப்புத் தோன்றில் ஒன்பது நாளில் 
தத்து . இதுக்கு நெய்யினாலே ஓமம் பண்றுேவது . நான்கு நாவில் பொருக்கும் .. 


- 


இவள் தனம் 


தெய்வபக்தியுடையவன் : யாத்திரைக்கு மாங்கதம் தின்று வழிப்போவது . 
கையும் காலும் உடம்பும் அழகயன் : நெற்றி உயர்ந்திருக்கும் . வயிறு திரண்டிருக்கும் : 


82 


புத்தியுடையவன் , தலைமார் திரண்டிருக்கும் : முகத்தில் , மார்பில் , முதுகில் 
ஆவது மரு மச்சம் யுடையவன் . 


இப்பால் கடகச்சந்திரன் பலன் 


தலையது கறண்டி யாகும் தனமது பெரியோ சாகும் 


மலையௌ வளர்ந்த தோளான் வார்த்தைய துடைய மாகும் 


கலைபவ நன்று கற்கும் கடிமதக் காளை யாகும் 


மலைதரு வாலி பத்தில் மதியியங் கூத்தி னானே . 


முதற்கால் கடகச் சந்திரனுக்குக் காலச் சக்கரம் 


மீனவியாழம் 


10 


மதுவப்புதன் 


9 


மகரச்சவி 


4 


கடகச்சந்திரன் 


21 


கும்பச்சன் 


சங்கமாதித்தன் 


மேஉச்செவ்வாய் 


7 


கன்னிபுதன் 


16 


நிஉப வெள்வி 


85 


ஆக வயது 


இரண்டாங்கால் மீதவப்புதன் பலன் 


25 . 


மேதையா வளங்கள் சால வேந்தரால் திருப்ப முண்டாம் 


மாதமா அடைய னாகும் மனமபெரி அடைய காகும் 


தாதுசேர் குழல் சாள் மேல் தலம் பொருள் சால நல்லால் 


மீதரு வலக்கை யெள்ளால் மிருனவங் உத்தி னா கே . 


இரக்டாங்கால் மிகனக்காலுக்குக் காலச் சக்கரம் 


மீனவபாலும் 


10 


மிதுவப்புதல் 


16 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


** ப வெள்ளி 


7 


21 


கடகச்சந்திரன் 


மேட்ச்செவ்வாய் 


கள்ன்பு தன் 


9 


மகரச்சலி 


87 


தம்பச்சன் 


83 


* ப வெள்ளி பலன் 


28 . 


தெள்ளிய தருமஞ் செய்வான் சேயிழை யாரைப் பேற்றும் 


ஒள்ளிய கல்வி வாள்மேல் ஒன்பொருள் சார நல்லன் 


( பள்ளயும் பலவும் கற்கும் பாக்கிய முடைய வாகும் 
வெள்வியங் கூடத்தில் வந்த வெறுப்புடைக் காளை தானே . 


ள்ளிக்காலுக்குக் காலச் சக்கரம் 


மதுனப்புதன் 


து 


சலாம் வெள்ள 


16 


10 


மீன வியாழம் 


கருச்சிகச் செவ்வாய் 


7 


சிங்கமா சித்தன் 


5 


மகரச்சவி 


கடசுச்சந்திரன் 


21 


கும்பச்சன் 


9 


கன்னபுதன் 


B5 


நாலாங்காதுக்கு மேஉச் செவ்வாயின் பலன் 


27 . 


குறுகிய புருவன் மெய்மன் கலளை சேர் குதலை வாயம் 
மறுசிய மனத்தன் பெண் மேல் மனமத சார நல்வன் 


முறுகிய கொடுமை செய்யும் முதுகில் சுழியுள் டென்றும் 


செறிதரு கந்தல் பேணும் சோகங் கூடத்தி கானே . 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


10 


கடகச் சந்திரன் 


21 


தாசுகியாழம் 


7 


விருச்சிகச் செவ்வா 


மிமலப்புதன் 


16 


Asu வெள்ள 


16 


சலா வெள்ளி 


மே சசெவ்வாய் 


7 


கன்னபுதன் 


5 


சிங்கமாதித்தல் 


100 


ஆக வய 


இப்பால் மகாதிசையில் பலக் 


கோ 


7 


செல்வாப் 


7 


20 


8 


84 


இராசா 


16 


சூரியன் 


6 


19 சந்திரன் 

10 
புதல் 17 

1201 

தந்து , 
வன் பிறந்த ஆண்டில் செவ்வாய்த் திசையில் , ஐந்து வயதில் சிலந்தியால் , 
பதின்மூன்று வயதில் வெதுப்பு , இருபதாவது வயதில் உதிரத்தால் வெதுப்பால் 
அனலால் , முப்பத்தைந்து வயதில் நான்கு கால் மருகத்தால் , அறுபத்தைந்து வயதில் 
நீரால் , சன்யைால் . எருபதாவது வயதில் கள்ளரால் . எண்பத்து மூன்று வயதில் 
மண்டை வியாதியால் , எல்பத்தாறு வயது சென்று வைகாசி மாதம் ஒன்பதாம் 
தேதி பர்வபட்சம் தசம் சோமவாரம் , மிருகசங்கம் மூன்றாம் பாதத்தில் 
செருக்க இறைவனடி சேர்வார் .. 


க - கா : நா -சா , திருவாதிரை : பாவ ராசியின் பலன் 


28 . 


புறமிசை யுடைய வாகும் புகழ்பெற வாழ நல்லன் 


திறமொடு காரி யங்கள் சிறப்பொடு பூசை செய்யும் 


வறுமையே உடைய தாகும் அரிவு நூல் பலவும் கற்கும் 
( அரசுநெறி பலவும் பேசும் ) ஆதிரை நாளி வாவே . 


மதன ராசியின் பலன் 


29 . 


பண்டித பலவும் வல்லன் பாலுடன் பரந்து வாழும் 


கண்டிலற் அயே னாகும் கடுஞ்சொல்லு மூடைய னாகும் 


வடைவழ் நெறியான் கடும் வழக்கறிந் துரைக்க வல்லன் 


கொண்டலென் குழல் காதல் தனந்தரு மதனன் தானே . 


இன்னாதுக்குத் தெய்வம் - மகேஸ்வரன் , பூதம் - பிருதிவு . சாதி - சத்திரியன் . 
யோவி - செந்நாய் , பட்ச - ஆந்தை . விருட்சம் - செங்காலமரம் . நட்சத்திரம் ஒன்று 
எருக்கம்பப் போன்றிருக்கும் . இன்னானுக்கு தை மாதம் ஆகியம் . வெதுப்புத் 
தோல்றில் ஏழு நாவில் விடும் . இதற்கு நெய்புத் தேறும் கலந்து ஓமம் 

பாலும் சாதமும் படைவது . திசை தானம் பன்ன வழி . முன்று 


85 


நாளில் பொருக்கும் . இந்நாளில் பெய்திரவில் கன்னிகை யாயிருப்பாள் . 
ஆண்டு பிறக்கல் அகந்தாழும் . வெள்ளி குறையும் . 


இவன் தாம் 


கன் செவ்வலரோடியிருக்கும் . நடக்க வல்லவன் ; பலாக்ரைசாவாய் 
இருப்பான் . அவங்காரப் பிரியன் : ஸ்ரீ கள்வன் வலது முதுகு மார்பில் முகத்திலே 


மருமச்சமுண்டு . தாமதம் செய்வான் . வெற்றியடையவன் , யாத்திரைக்கு 
நெல்லிக்காய் தின்று வழிபோவது . 


மீன வியாழத்தில் பலன் 


30 . 


மாந்தளிர் போலு மேல் மவத்தொடு கல்வி கற்கும் 
ஏந்திய குலத்துக் கெல்லாம் இசைந்ததோர் இராச லாகும் 
காந்தபின் டைக்க மாட்டான் கலங்குழை யார்க்கு நல்லக் 


சேர்ந்தவர்க் கன்ப லாகும் செய்யபொற் காலி லானே . 


முதற்காலுக்குக் காலச் சக்கரம் 


மீனவியாழம் 


10 


16 


தலாம் வெள்வி 


மகரச்சனி 


கள்விபுதல் 


9 


கும்பச்சன் 


5 


சிங்கமாதித்தன் 


10 


கடகச்சந்திரன் 


21 


தனுசு வியாழம் 


1 


86 


விருச்சிகச் செவ்வாய் 


இட்டால் இரண்டாங்கால மகரச்சவியல் பலன் 


31 . 


கானமதுடைய வாகும் உறவொடு பழியுஞ் செய்யும் 
மாமை அடைய எல்லக் மலம்படர்க் கற்ப ஒன்னான் 
மேண்பு முருவு நவ்லன் மக்கதோ ரதிவு முள்ளான் 
காளக பிந்து வாழும் காரியங் கூடத்தி ளானே . 


86 


ரஷ்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


மிசனப்புதன் 


9 


கும்பச்சலி 


4 


ரிஉப வெள்ளி 


மீன வியாழம் . 


10 


மேஉ ச்செவ்வாய் 


7 


விருச்சிகச்செவ்வாய் 


7 


10 


தசு வியாழம் 


16 


துலாம் வெள்ளி 


மகரச்சனி 


83 


மூன்றாங்கால் கும்பச்சனியின் பலன் 


32 . 


யாரையு மறிந்து பேசும் அரும்பொருட் குறுய லாகும் 
சிரியர் செய்ய வென்றான் சிதைவதே செய் தெல்லாம் 


வாரிய பொய்கள் சொல்லும் மனம் பிறர்க் கறிய ஒவ்வால் 


காரியங் குசவ சாதம் காரியங் உத்தி னானே . 


அல்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


9 


விருச்சிகச் செவ்வாய் 


மதனப்புதன் 


7 


21 


கடகச்சந்திரன் 


10 


தசசு வியாழம் 


5 


நகரச்சன் 


சிங்கமாதித்தன் 


கும்பச்சன் 


கல்லிபுதன் 


16 


85 


சலாம் வெள்ள 


நாலாங்கால் துாசு வியாழத்தின் பலன் 


33 . 


சிறிதே யென்றும் பொய்சொல்லான் சிவந்த கண்ணன் செறிதழலான் 
அறிவு மிகவும் பெருங்களத்தான் அடைந்தோர்க் கள்பன் அழிகியனாம் 
பொறிசேர் மைந்தர் மனையானைப் பொருளா யென்னால் புகழ்களங்கும் 
வெறுசேர் குழலின் மடமாதே வியாழக் காவில் பிறந் துள்ளானே . 


87 


நாலாங்கால் 

வியாழக்காலுக்குக் காலச் சக்கரம் 


தவசு வியாழம் 


10 


கடகச்சந்திரன் 


21 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


மதனப்புதன் 


9 


தலாம்வெள்வி 


16 


கப வெள்ளி 


கன்னிபுதன் 


3 


மேஉ ச்செவ்வாய் 


சிங்கமாதித்தன் 


5 


100 


இன் மகாதிசையின் பலன் அறியும்படி 


இராகு 


18 


சுக்கிரன் 


20 


ராசா 


16 


8 


சலி 


19 


சந்திரன் 


10 


புதல் 


17 


செவ்வாய் 


7 


கோ 


7 


120 


இவன் பிறந்த ஆண்டில் குரு திசையில் 


ஐந்து வயதில் வெதுப்பு , இருபது வயதில் பெங்கால் , சத்துருவால் , 
மூப்பது வயதில் சத்துருவால ஆயுதத்தால் தத்து . முப்பத்தைந்து வயதில் 
கள்ள ரால் , நாக்குகால் மிருகத்தால் , நாற்பது வயதில் மரமேற் விழுதல் , 


ஐம்பது வயதில் நான்கு கால் மிருகத்தால் , எலிக்கடியால் . ஐம்பத்தாறு வயதில் 

து பக்கத்து வியாதியால் , எழுபத்தைந்து வயதில் வயிற்றுக்கடுப்பால் , 
எண்பத்தெட்டு வயது சென்ற மாசி மாதம் அமரபட்சத்து சஉ டியும் . வியாழக் 
கிழமையும் , திருவாதிரை நட்சத்திரமும் உதித்த ஆறு நாழிகையில் பழஞ்சாதத்தில் 


இறைவனடி சேர்வார் . 


ஓவன் பிறந்த போது சூரியன் உதயமா இல் சிமா: வாம் ; சந்திரன் 
உதயமாகில் தலவாலாம் ; செவ்வாய் உதயமாகல் வினைவனாம் ; புதல் உதய 
மாகல் வித்துவானாம் ; வாழம் உதயமாகில் ராசாவாய் , வெள்ளி உதயமாகில் 
வேளான்மை பலிக்கும் ; சல் உதயமாகல் பண்டிதனாம் . இராத உதயமால் 


83 


குருடனாம் ; கேது உதயமாகல் உள்ளவனாம் . 


இந்த நட்சத்திரம் உச்சமாகல் 


கன்சியில் நாழிகை ஒன்று , 


முற்றும் . 


கே- கோ - அ -4. புவர்பசம் முதற்கால் 


நெய்யொடு பால்வி ரும்பும் நிரம்பிய கல்வி கற்கும் 


வெய்ய சொல் வடைய வாகும் வேதியர் தம்மைப் பேறும் 


கையது கடிய னாகும் கடுநடை யுடைய லாகும் 


பொய்யுரை யொன்றுஞ் சொல்லால் புனர்பூச நாள் ஜானே . 


இன்னானுக்குத் தெய்வம் - அக்கிலி பகவான் , பூதம் 


பிருதிவு . 


சாதி 


பிராமவல் . கோத்திரம் 


அகத்தியன் , 


Cwrd 


பென் பூனை . 


பட்சி 


அல்னம் , விருட்சம் 


மும்கல் , கனம் 


தெய்வ கணம் , மூன்றாங்காவ் 


இராசி 


மதனம் , வாரம் 


புதன் , நாலாங்கால் ராசி 


கடகம் , வாரம் 


திங்கள் . ஆனி மாதம் , ஆடி மாதம் பகை . நட்சத்திரம் ஓடம் போன்றிருக்கும் . 
மூட்பது நாழிகைக்குமேல் நாலு நாழிகை விசம் . வெதுப்புத் தோன்றில் மூன்று 
நாவில் விடும் . கோதுமை அற்சியும் , நெல்லற்சியும் கலந்து ஓமம் பன்முறுவது . 
மூன்று நாளில் திரும் . ஆயிசு விருத்திக்கும் ( உதவும் ) . யாத்திரை ( க்குப் ) 


புடலம்பத் தின்று வழிபோவது . 


இந்நாளில் பென் திரளில் கண்ணயாவாள் . 


ஆண்டு பிறக்கல் அகமேழம் , 


இவன் வித்தையும் தாமும் உடையவன் ; கையும் காலும் சக்கரத்திருக்கும் ; 
புருவம் அழகுடையவன் : உத்தம குணவான் . சத்துருவைச் செய்ப்பான் ; மரு 


மச்சமுன்னவன் : இடையவங்காரன் , 


முதற்கால் மேட்ச் செவ்வாயின் பலம் 


35 . 


தாசிய புருவன் மெய்யன் ததலை சேர் தலை பாய்ன் 
மறுகிய மனத்தல் பெண்மேல் மனமச் சார நிலால் 


அது கிய கொடுமை செய்யும் . சிலல் கழியுன் டென்றும் 


செறிகருங் கந்தல் பேறும் சேயிடங் சுத்தி வானே . 


89 


முதற்காலுக்குக் காலச் சக்கரம் 


மே உதச் செல்வாய் 


7 


கல்புதல் 


9 


ப வெள்ளி 


16 


சலாம் வென் . 


16 


மிதுனப்புதன் 


9 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


கடகச்சந்திரன் 


21 


ததுச வியாழம் 


10 


சிங்கமாதித்தன் 


5 


இக வய 


100 


இரவடாங்கால் ப வெள்ளியின் பலன் 


36 . 


தெள்ளிய பொருளா எல்லன் சேயிழை யாரைப் போறும் 


ஒள்ளிய களி னாள் மேல் ஒவ்பொருள் சார நல்லன் 


பள்ளியும் பலவும் கற்கும் பாக்சிய முடைய லாகும் 


வெள்ளயங் கூடத்தில் வந்த விருப்புடைக் காளை தானே . 


இரண்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


மகரச்சலி 


கன்னயுதன் 


9 


கும்பச்சலி 


சிங்கமாதித்தன் 


5 


மீன வியாழம் 


10 


9 


மிதவப்புதல் 
( கடகச்சந்திரன் 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


21 ) 


ஓலாம் வென் 


ஆக வயது 


84 ( 85 ) 


மூன்றாங்கால் மரவப்புதன் பலம் 


37 . 


மேதையா லலங்கன் சால வேந்தரால் விருப்ப மூண்டாம் 


மா ஜமா ருவு மாகும் மனம் பிறர்க் கறி ஒன்கால் 


தாது சேர் குழலி வாள் மேல் தனம் பொருள் சார நில்லால் 


மீதருள் வலக்கை யெள்ளான் மதுனவங் கூடத்தி ஜானே . 


மூன்றாங்கால் பிடிக்காலுக்குக் காலச் சக்கரம் 


16 


* + ப வெல்ல 


10 


தாச வியாழம் 


7 


மே உகச் செவ்வாய் 


விருச்சிகச் செவ்வாய் 


90 


மிசன வியாழம் 


10 


மதனப்புதன் 


9 


கும் பச்சன் 


துலாம் வெள்ளி 


18 


மகரச்சனி 


ஆக வயது 


83 


நாலாங்கால் கடகச் சந்திரன் பலன் 


38 . 


தவையது கரண்டி யாகும் தமது பெரிய சாகும் 


மலையெவ வளர்ந்த தோளான் வடிவுடன் சிறந்த மேனி 
கலைபல நன்று கற்கும் கடிமதக் காளை யாகும் 


மலைதரும் வாலி பத்தில் மதியவங் சுத்தி னானே . 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


-- 


கடகச்சந்திரன் 


21 


தனுசு யாழம் 


10 


சிங்கமாதித்தல் 


5 


கும்பச்சன் 


கன்னிபுதன் 


9 


மகரச்சல் 


தலாம் வெள்ளி 


16 


மீலவியாழம் 


10 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


86 


இனி மகாதிசையின் பலன் 


இராசா 


16 


சந்திரக் 


10 


செவ்வாய் 


7 


புதன் 


கேது 


7 


இராகு 


18 


சுக்கிரன் 


20 


ஆக வயது 


120 


ஐந்து வயதில் வெறுப்பு . ஏழு வயதில் காணேவால் , ஒன்பது வயதில் 
வெறுப்பு . பதின்மூன்றில் , பத்தாவது வயதில் இடது பக்கத்து வியாதியால் , 
பதிலார வயதில் மரமேறி விழுதல் , கருபத்தேழு வயதில் பென்னால் , முப்பத்து 
மூன்று வயதில் நான்குகால் மருகத்தால் . முப்பத்தாறு வயதில் கயுதத்தால் , 


91 


நாற்பத்து மூன்று வயதில் வெதுப்பு - வயிற்றுக்கடுப்பு . அறுபத்தாறு வயதில் , 
எழுபத்தாறு வயதில் வெதுப்பும் , விக்கலும் , எஸ்பத்திரண்டு வயதில் முழங்கால் 
வாதம் ( ஆசியன நிகழலாம் ) . என்பத்தாறு வயது சென்று மாசி மாதம் 
பதினாறாம் தேதி அமரபட்சம் சதுர்த்தசியும் வியாழக்கிழமையும் பெற்ற புனர்பச 
நட்சத்திரம் உதித்த பத்துவல நாழிகையில் இறைவனடி சேர்வார் . 


இவன் பிறந்தபோது ஆதித்தல் உதயமாகில் சிமானாம் : சந்திராதயமாகல் 


மந்திரியாம் . செவ்வாய் உதயமாகல் கல்வமாரைம் , புதன் உதயமாகில் 


பரபலவானாம் ; வியாழம் உதயமாகல் .... 


வெள்ளி உதயமாகில் 


சேவகனாம் ; சவியு தயமாகில் கள்ளனாம் . கரு உதயமாகில் உள்ளவனாம் . 
இந்த நட்சத்திரம் உச்சமாகில் நாடு நாழிகைக்கு ( அறும் முற்றும் . 


- 


யே- வோ - டா . கடகராசி பசம் 


39 . 


வாசக மடைய தாகம் வழக்கறித் தரைக்க வல்லன் 
மாசியா மனியும் பொழம் மக ! யா ய எல்லல் 
( கூ ) சருஞ் செல்வ முண்டாம் குறிப்புடன் படையை வெல்லும் 
பூசையு முகந்து வாழும் பூசலாள் தோன்றி தானே . 


கடக ராசியின் பலன் 


40 . 


செல்லவும் வல்ல காரும் தோற்பது பேச வல்லம் 


வல்லமா பகைவ வாகும் விரும்பிய கருமக் செய்லான் 


நல்லம் சென்று வந்த நம்பனார் தம்மைப் போகம் 


அல்பை குழலி வாளே அலவனாள் தோன்றி வானே . 


இக்னானுக்குத் தெய்வம் - ஆதித்தன் , பதம் அப்பு , கோத்திரம் 
அகஸ்தியர் , சாதி - வைசியன் , யோன் - செம்புலிக்காய் , பட்சி - 
அண்டங்காக்கை , மரம் . பிள்ளைமரம் , காம்.தெய்வ கனம் , இராசி கடகம் 
வாரம் 

ங்கள் கிழமை , டி மாதம் தயம் . இந்நாள் இருபது நாழிகைக்கு 
மேல் நாலு நாழிகை விசம் . வெதுப்புத் தோன்றில் ஏழு நாவில் பொருக்கும் . 


92 


மூக்கு உயர்ந்திருக்கும் . 


பொறாதபோது நெய்யினாலே ஓமம் பறைவது . 
கண்ழைகியன் , வித்தைக்கு நல்லவன் . 


இப்பால் முதற்கால் கடக ராசியின் பலன் 


41. தருமங்கள் பலவுஞ் செய்வன் தந்தைதாய் தன்னைப் பேறும் 

மாவிகை மனையில் வாழும் மன்னரால் வெற்றி புண்டாம் 


வாளிசேர் கன்ன னாள் மேல் வலதிசை மருவு முண்டாம் 


காலிசேர் வடிவு பேரும் கதிரவக் காலி னானே . 


முதற்காலுக்குக் காலச் சக்கரம் 


விருச்சிகச் செவ்வாய் 


மிசனப்புதன் 


துலாம் வென்ஸ் 


16 


s ப வெள்ள 


16 


கன்வியுதன் 


9 


மேஉச் செவ்வாப் 


7 


21 


கடகச் சந்திரன் 


மீனவியாழம் 


10 


சிங்கமாதித்தன் 


5 


100 


இப்பால் இரண்டாங்கால் 


42 . 


மந்திர மறைகள் கற்கும் மாதரால் மருரு முண்டாம் 
சுந்தரப் புலன்கள் சொல்லும் தொழிலியில் திறமை தோன்றும் 
அந்திரப் பொய்கள் சொல்லான் அரும்பொருள் நெருங்கி வாழும் 
புந்தியே பொபோ சாகும் பொன்வைங் கூடத்தி லாவே . 


இரண்டாங்காடிக்குக் காலச் சக்கரம் 


கும்பச்சனி 


மிதுவப்புதல் 


21 


மகரச்சல் 


கட கச்சந்திரன் 


10 


சங்கமாதித்தன் 


5 


தாசு வியாழம் 


மேடச்செவ்வாய் 


7 


கன்னியுதன் 


16 


85 


உப வெள்ளி 


ஆக வயது 


93 


மூன்றாங்கால் கும்பச்சலின் பலன் 


43 . 


உள்ளம் அடைய வாகும் உறவொடு பழியுஞ் சேரான் 


மாமை துடைய னாகும் மனம் பிறர்க் கறிய ஒன்னான் 


மேன்யு முருவு நல்லம் மிக்கதோ ரறிவு நல்லால் 


கான மருந்து வாழும் காரியங் கத்தி னானே . 


மூன்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


துலா வெள்ளி 


16 


மீளவியாழம் 


10 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


மேட்ச செவ்வாய் 


7 


ததுசு வியாழம் 


10 


கூப வெள்ளி 


16 


மகரச்சன் 


4 


கன்னி புதன் 


9 


கும்பச்சன் 


ஆக வயது 


83 


இப்பால் நாலாங்காலுக்கு மீன யாழத்தின் பலன் 


மாந்தளிர் போலு மேல் மனத்துடன் கல்வி கற்கும் 


ஏந்திய குலத்துக் கெல்லாம் இசைந்ததோர் ராச வாகும் 
காந்தபின் எடக்க மாட்டான் கனங்குழை யார்க்குத் தூரன் 


சேர்ந்தவர்க் கன்ப சாகும் செய்யபொற் கான வானே . 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


கடகச்சந்திரன் 


21) 


10 


மீன வாழம் 


சங்கமாதித்தன் 


5 


தம்பச்சன் 


மிதுனப்புதன் 


மகரச்சவி 


the sudd 


16 


தாசு அபாழம் 


மே உடிச் செவ்வாய் 


T 


85 ( 86 ) 


இம் மகாதிசையின் பலன் 


சனி 


19 


சந்திரன் 


9 


17 


செல்வாப் 


7 


94 


7 


இராகு 


18 


சுக்கிரன் 


20 


இராசா 


16 


கரியன் 


120 


இவன் பிறந்தவாங்டில் சனி திசையில் தத்து . ஐந்து வயதில் வெதுப்பு 
சிலந்தி . எட்டு வயதில் வெதுப்பு -உத்திரியம் , பதினெட்டு வயதில் நெருப்பால் . 
இருபத்து மூன்று வயதில் பெண்களால் , முப்பது வயதில் நான்குகால் மிருகத்தால் , 


முப்பத்தெட்டு வயதில் சத்துருவால் , இராசாவால் . நாற்பது வயதில் வயிற்று 


நோவால் கள்ளரால் , ஐம்பத்தேழு வயதில் செத்தால் , அறுபத்தாறு வயதில் 
ஆயுதத்தால் . எழுபத்தாறு வயதில் வெறுப்பு சேத்துமம் . தூறு வயது சென்று 
ஆடி மாதம் பூர்வபட்சத்து துவாதசி திங்கள் மூமையும் பெற்ற நாள் உதித்து ஐந்து 
நாழிகையில் இறைவனடி சேர்வார் . 


இவன் பிறந்த போது ஆதித்தருதயமாகில் சமாளாம் . சந்திரறுதயமாகில் 


பிரபலவாளாம் . செவ்வாயுதயமாகல் ஆந்தானாம் ; புதல் உதயமாகல் 


சீமானாம் : வியாழம் உதயமாகல் வேளாண்மை பலிக்கும் : சன் உதயமாகில் 
துஉடனாம் ; இராகு உதயமாகில் வாலிபனாம் . கேது உதயமாகில் வானியலாம் ; 
ந்த நட்சத்திர முச்சமாகல் துலாத்தில் இரண்டரை நாழிகை அறும் . முற்றும் . 


9 : 6 : டெ : டோ ஆயில்யம் 


45 . 


கடுகென நடக்க வல்லன் கன்னியர் மலத்த ஜாகும் 


கருவரை பேச வல்லன் தந்தை தாய் தன்வைப் பேறும் 


கடுவரை பேச வல்லன் வருந்தியே திருந்தி வாழும் 


அடவச வித்தை கற்கும் தமியை மாவி ஜாவே . 


இன்னாரக்குத் தெய்வம் 


நாகராசன் , பதம் - அப்பு , சாதி- வைசியன் ,. 
கடுவல் பனை , பட்சி - விச்சுவி , 


கோத்திரம் அகாதியன் . யோனி 


விருட்சம் 


புன்னை மரம் , களம் 


ராட்சச ணம் . நட்சத்திரம் அமய 


போலிருக்கும் . இராசி 


கடகராசி , வாரம் 


திங்கள் கிழமை .. 


இந்நாவில் 


95 


பென் திரனில் பெண் பெறுவாள் 


கல்வியாவாள் . 


இந்நாவில் ஆண்டு 


பிறக்கில் அகந்தாழும் . 


ஆடி மாதம் பகை . 


சித்திரை கலியம் . 


30 


நாழிகையின் மேல் நாலு நாழிகைக்கு விசம் . வெதுப்புத் தோன்றில் ஒன்பதில் 
தத்து . நெய்யுந் தேனும் கலந்து அரசங்கொழுந்து ஓமம் பங்குதுவது . மூன்று 
நாவில் தீரும் . ஆயுசுவருத்திக்கும் (உதவும் ) . விருச்சிகமும் சத்தமியும் 
செவ்வாயும் கடில் வியாதி நெடுநாளாய் செல்லும் . உடுத்த புடவையும் 
கம்பளியும் ஆடும் சொர்ணமும் தானம் பன்னறுவது . 


இவன் சரீரமும் கன்றும் அழகியன் . உட்டியும் பணமும் வெறுமை 
யுடையவன் . இடது பக்கத்திலே மருவுடையவன் : முகம் வட்டமாயிருக்கும் . 
நெற்றி அகன்றிருக்கும் . கன்னியமுடையவன் : வார்த்தை சொல்ல வல்லவன் . 


முதற் கால் தஜசுராசியின் பலன் 


46 . 


சிறிதே யுன்குறும்பொய்சொல்லால் சிவந்த கண்ணன் செறுகுழலான் 


அறிவு மிகவும் பெருங்குளத்தான் அடுத்தார்க் கன்பம் அழகியலாம் 
பொறிசேர் மைந்தன் மனையாளைப் பொருளா யெங்வான் புகழ் வணங்கும் 
வெறிசேர் குழலின் மடமாதே வியாழக் காலிற் பிறந் துள்ளானே . 


முதற்காடிக்குக் காலச் சக்கரம் 


7 


மேஉதச் செவ்வாய் 


9 


கவின்யுதன் 


ப வெள்ள 


15 


தலாம் வெள்வி 


16 


மிதுனப்புதல் 


9 


7 


லேச்சிகச் செவ்வாய் 


21 


கடகச்சந்திரன் 


தாக பரகபதி 


10 


100 


சிங்கமாதித்தன் 


ஆக வயது 


ரண்டாங்கால் மகரச் சயில் பவக் 


17 . 


யாரையு மறிந்து பேசும் அரும்பொரு வாத பஞ்சால் 
சரியச் செய்ய வல்வன் சிதைவதே செய்வ தெல்லாம் 


வாரிய பொய்கள் சொல்லால் மனம் பிறர்க் கறிய ஒங்கான் 


காரியங் குசல வாகும் காரியங் கூத்தி காவே . 


90 


ரண்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


மகரச்சனி 


கன்னி புதன் 


9 


கும்பச்சன் 


கடகச்சந்திரன் 


21 


மீனவியாழம் 


சிங்கமாதித்தன் 


5 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


மிதுன்புகள் 


9 


துலாம் வெள்ளி 


16 


B5 


மூன்றாங்கால் கும்பச்சவியின் பலன் 


48 . 


மேன்யு முருவு நல்லான் மிக்கதோ ரதிவு நல்லான் 


மால துடைய சாகும் வழக்கறிந் துரைக்க வல்லன் 


தானங்கள் பலவுஞ் செய்வன் தவபல முடைய னாகும் 


கானகம் திரிந்து வாழும் காரியம் சாத்தி சானே . 


மூன்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


16 


உ $ ப வெள்வி 


10 


தனுசு வியாழம் 
விருச்சிகச் செவ்வாய் 


மேஉச்செவ்வாய் 


7 


மீன வியாழம் 


10 


அலாம் வெல்ல 


மகரச்சவி 


மதனப்புதன் 


கும்பச்சவி 


ஆக வயது 


83 


நாலாங்கால் கடகச் சந்திரம் பலன் 


49 . 


மாந்தளிர் போது மேலி மனத்துடன் கல்வி கற்கும் 
ஏந்திய குலத்துக் கெல்லாம் இசைந்ததோ ராச வாகும் 
காய்ந்தபின் டைக்க மாட்டான் கனங்குழை யார்க்கு நேறால் 
சேர்ந்தவர்க் கல்ப னாகும் சேயிழைக்காவி வாவே . 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


21 


கடகச் சந்திரன் 


10 


தாச வியாழம் 


மகரச்சனி 


சங்கமாதித்தன் 


97 


கவ்விபுதல் 


9 


கும்பச்ச 


4 


சலாம் வெள்ளி 


16 


மீனவியாழம் 


10 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


அக வயது 


BS 


இன மகாதிசையன் பலன் 


புதல் 


17 


செவ்வாய் 


7 


கேது 


7 


இராகு 


18 


சுக்கிரன் 


20 


இராசா 


16 


19 


சந்திரன் 


10 


ஆக வயது 


120 


- 


இவன் பிறந்தவாண்டில் பிள்ளைப் பிரியால் தத்து . மூன்று வயதில் 
நான்குகால் மிருகத்தால் , ஐந்து வயதில் வெதுப்பு உத்திரியம் ; ஏழு வயதில் 
நீரால் , பதிக்குன்று வயதில் கண் நோயால் , பதினேழு வயதில் பத்தால் ,, 
இருபது வயதில் பெலிகளால் , இருபத்தெட்டு வயதில் சத்துருவால் , முப்பது 
வயதில் நான்கு கால் மிருகத்தால் முப்பத்தெட்டு வயதில் சத்துருவால் , கள்ளரால் , 
நாற்பது வயதில் கள்ளரால் வயிற்று நோயால் , ஐம்பது வயதில் விசத்தால் , 
அறுபது வயதில் ஆயுதத்தால் . எழுபத்தாறு வயதில் வெதுப்பால் சேத்துமத்தால் 
( ஆகியன நிகழலாம் ) . என்பத்தாறு வயச சென்று ஆடி மாதம் பூர்வ பட்சம் 
அஉ திட்டியும் திங்கள் கிழமையும் பெற்ற ஆயில்யம் நட்சத்திரம் உதித்த அரை 
நாழிகையில் இறைவனடி சேர்வார் . இந்த நட்சத்திரம் உதித்து உச்சமாகில் 


நாலு நாழிகையில் அழம்.- முற்றும் . 


மா - ம - மே . மகம் 


சிங்கராசியன் பலன் 


50 . 


தனத்தையே தேட வல்லன் காற்தேரி மணியும் பொன்றும் 
நினைத்தது முடிக்க வல்லன் நீருகந் கூடவே வல்லல் 
சிவத்னதயே நிக்கப் பேசும் தேசம் போய்த் தம் வல்லன் 


மனத்துடன் கல்வி கற்கும் மகத்தினாள் தோன்றி வாவே . 


98 


சிங்கராசியன் பலன் 


51 .. 


வவியுடை மனத்த சாகும் வஞ்சகம் பேச மாட்டான் 


பலமிக வுடைய னாகும் பழியது பார்த்து வாழும் 


பலகலை ஞானங் கற்கும் பாக்கிய முடைய னாகும் 


சிலபல முன் கோப யாகும் சிங்கத்தின் பலன்கள் தானே . 


இன்னாதுக்குத் தெய்வம் ஆதித்தன் , பூதம் அப்பு . சாதி . 
கத்திரல் , யோனி - ஒன் என , பட்சி - க . விருட்சம் 

ஆலமரம் , 
கணம் இராட்சச கலம் . அண்டு பிறக்கல அகந்தாழும் . இராசி சிங்கம் , 
வாரம் நாயிறு , ஆவணி மாதம் தனியம் . முப்பது நாழிகைக்கு மேல் விசம் 
வெதுப்புத் தோன்றில் பன்னிரண்டு நாழிகையில் தத்து . இதற்கு நெய்யினாலே 


. 


ஓமம் பன்ரதுவது . 


எள்ளும் . அநிசியும் , உருந்தும் தயிரும் சோறும் பலயிடுவது . 


உடுத்த புடவையும் கம்பளியில் இரும் தாளங்கொடுப்பது . மூன்று நாளில் 
பொருக்கும் . இவன் தாய் தந்தைக்குத் தேடி விடுவான் . கன்னறும் காலும் 


பெருக்க வெற்றியுடையவன் . 


ஊர்வழி போகல் இறப்பைப் பத் தின்று வழிபோவது , 


முதற்கால் விருச்சிகச் செவ்வாயின் பலம் 


52 . 


வெட்டெனப் பேச வல்லன் வெருட்சியு முடைய சாகும் 


அட்டரைச் சேர்ந்து வாழும் சொங்குறி யாள சாகும் 
பட்டினிக் சிலிய தோளால் படைக்கெலாம் தலைவ னாகும் 


எட்டினை பொன்றும் சொல்லால் எற்பனங் உத்தி கானே .. 


முதற்காலுக்குக் காலச் சக்கரம் 


10 


ப வெள்d 


14 ( 16 ) 


தாச வியாழம் 


மதனப்புதல் 


9 


மகரச்சனி 


சிங்கமாதித்தத் 


5 


கும்பச்சனி 


10 


மீன அயாழம் 


21 


கடகச் சந்திரன் 


7 


86 


ஆக வயது 


மேட்ச் செவ்வாய் 


99 


இரண்டாங்கால் இலாம் வெள்ளியின் பலன் 


53 . 


மார்பகன் றுயர்ந்த மெய்யன் மதிமுக மருவன் டென்றும் 
சீர்தரும் உண்டி போனும் செய்தருங் கொடுங்கள் வாளன் 


ஆதர வுடைய பெண் மேல் அறிவுட என்று கற்கும் 


கார்வது மாது தன்பால் தரும் புகழ் காவி லாளே . 


இரண்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


கன்னியுதன் 


9 


மகரச்சலி 


16 


10 


அலாம் வெள்ளி 


தசை வியாழம் 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


மேடச் செவ்வாய் 


7 


மீனவியாழம் 


10 


16 


உப வெள்ளி 


83 


கும்பச்சன் 


மூன்றாங்கால் கன்னி புதன் பலன் 


54 . 


மந்திர மறைகள் கற்கும் மாதரால் மருக முகடாம் 


சுந்தரப் புலங்கள் சொல்ரம் தோலிலே திசையுந் தோன்றும் 
அந்திரப் பொய்கள் சொல்லான் அரும்பொள் நெருங்கி வாழும் 


புந்தியே பெரியோனாகும் புதனிவட் கூடத்தி லானே . 


ஒன்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


மேஉச் செவ்வாய் 


8 


கன்ன புதன் 


5 


சிக்கமாதித்தன் 


10 


தசசு வியாழம் 


21 


மகரச்சனி 


4 


கடகச்சந்திரன் 


9 


மிசனப்புதன் 


கும்பச்சன் 


19 


க வயது 


105 ( 89 ) 


* ப வெள்ன 


நாலாங்கால் சிங்கமாதித்தன் பலம் 


55 . 


நவியே செய்ய நவ்லாக் நிபுனலாய் நாடஞ் சொல்லும் 


மாவிகை மலையில் வாழும் மள்ளரால் மகிழ்ச்சி யுண்டாம் 
வாளிசேர் கக்கி னான் மேல் மனமது சார நில்வாள் 


100 


காளிசேர் வடிவும் போதும் கதிரவக் கான் னாளே . 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


மீனவியாழம் 


10 


சலாம் வெள்ளி 


16 


கும்பச்சன் 


கன்னபுதன் 


9 


மகரச்சன் 


4 


சிங்கமாதிக்கள் 


5 


தாச வியாழம் 


10 


கடகச்சந்திரன் 


21 


விருச்சிகச் செவ்னாய் 


7 


ஆக வயது 


இப்பால் மகா திசையின் பலம் 


இராகு 


18 


20 


இராசா 


16 


19 


17 


சந்திரன் 


புதன் 


செல்வாய் 


7 


ஆக வயது 


120 


- 


. 


இவன் பிறந்தவாண்டில் பாளைப் பிரியால் தத்து . 7 வயதில் நான்கு 
கால் மிருகத்தால் , 9 வயதில் நீரால் . 12 வயதில் வெதுப்பு முத்திரியத்தால் 
16 வயதில் நோயால் நீரால் , 18 வயதில் செத்தால் , 25 வயதில் 
முத்தியத்தால் சிலந்தியால் , 45 வயதில் கள்ளரால் 53 வயதில் நீரால் . 


66 வயதில் ( ராச உத்தரம் , 72 வயதில் கால் நோயால் , 85 இல் 


- 


வெதுப்பு நீரால் ( ஆகியன நிகழலாம் ) . 86 வயது சென்று ஆவணி மாதம் 
பூர்வ பட்சம் பரதமையும் வெள்ளிக்கிழமையும் ஆர நாழிகையில் அன்னம் விக்க 


இறைவடி சேர்வார் . 


இவன் பிறந்தபோது ஆதித்தன் உதயமாசில் தவோலாம் . சந்திரன் 
உதயமாகில் மந்திரியாம் : செவ்வாய் உதயமாகில் உடனாம் : புதன் உதய 
மாசில் வித்துவாடாம் : உயாழம் உதயமா கல் ஐயறிய முடையவன் ; சென்ன 


உதயமாகல் கல்வவாம் : சன் உதயமா கல் தேசாந்த யோவான் : இராது . 


கோ உதபமாகல் தரித்திரமுடையவனானா . 


இந்த நட்சத்திரம் உச்சமா கல் 


101 


விருட்சத்தில் 1 நாழிகை அறும் . 


முற்றும் . 


மே - டா : பரம் 


56 . 


வருந்திய கருமஞ் செய்யும் வாயஞ் செய்ய வல்லன் 


விரும்பயே கல்வி கற்கும் வெட்டெனப் பேச வல்லல் 


கரும் பல தழலாள் தங்கள் ஆட்சமும் பேச வல்லல் 


பொருந்துறு ல் கல்வி கற்கும் பரநாள் தோன்றி வா வே . 


இன்னானுக்குத் தெய்வம் 


நாகராசன் , பூதம் 


அப்பு , சாதி 


அணிலோமன் , யோனி - பென் எலி . பட்சி 


பென் கழுகு , விருட்சம் - பராசமரம் , 


கனம் 


மசை கலம் , நட்சத்திரம் 


காற்றாடி போன்றிருக்கும் , இராசி - 


சிங்கம் , 


வாரம் 


ஆனி மாதம் தன்யம் . 


இந்நாவில் ஆண்டு பிறக்கில் அகங்குறையும் . 


பங்குனி மாதம் தமியம் . 


இந்நாவில் லெதுப்புத் தோன்றில் பன்னிரண்டு நாளில் 


தத்து , 


இதுக்கு நெய்யினாலே ஓமம் பண்டுவது . சோர பலயிடுவது . 


உடுத்த 


புடவையும் , கம்பண்டம் ஆடும் தானங் கொட்பது . 


ப.வீர நாவிலே பொருக்கும் . 


வெள்ளிகடில் அமர்தயோகம் , 


பொக் வெள்ள கொள்ள நன்று . 


இவள் குவம் 


தான தைரியம் உடையவன் ; கல்வியுடையம் : பாலவழக்கு டயவன் : 


புத்தியுடையவன் . பால் குடித்து வழிபோவது . பதிபோரான் . மார்பு 
அகன்றிருக்கும் . கடுகென நடக்க வல்லன் . வலது பக்கத்திலே மருவுடை பவம் : 
யாத்திரைக்குப் ( பனங்கட்டி தின்று வழிபோவது . 


முதற்கால கடகச் சந்திரன் பலன் 


57 . 


தலையது கறல்டி பாகும் தன்மனம் பெரியோ வாகும் 
மலைநகம் வால் பத்தில் வடிவுடன் சிரித்த மேல் 


கலைபல இன்று கற்ரம் கடிமதக் காளை வாதம் 


மலையொ வளர்ந்த தோளான் மதியினங் கூத்த ஜாளே . , 


102 


முதற்காலுக்குக் காலச் சக்கரம் 


மீனவியாழம் 


10 


கடகச் சந்திரன் 


21 


மேஉ ச செவ்வாய் 


7 


கன்னபுதன் 


9 


பஉப வெள்ளி 


16 


16 


துலாம் வென்னி 


மிதுனப்புதன் 


9 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


100 


5 


சிங்கமாதித்தன் 


இரண்டாங்கால் மிசனப்புதல் பலன் 


58 . 


மேதையா வலங்கன் சால வேந்தர்பால் விருப்ப மூண்டாம் 


மாதுமா ஒருவ மேனி மனம் பரர்க் கதிய ஒன்னான் 


தாதுசேர் குழலாள் தன்மேல் தனம் பொருள் சார நில்லான் 


மீக்க வலக்கை பென்னால் மதுலவங் கூத்தி னானே . 


இரக்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


9 


கும்பச்சன் 


மிதுனப்புதன் 


16 


மீனவியாழம் 


10 


ப வெள்ள 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


மேஉகச் செவ்வாய் 


10 


தலாம் வெள் 


16 


தாக வியாழம் 


83 


மகரச்சனி 


மூவ்லாங்காத்து - வெள்ளியின் பலம் 


59 . 


தெள்ளிய தாளத் , செய்ப 


நல்லான் சேயிழை பாரைப் போலம் 


வொல்லிய கல்வி சான்மேல் ஒன்பொருள் சார நில்லாள் 


பள்ளயும் பலவுங் கற்கும் பாக்கிய முடைய வாகும் 


வெள்யைல் கூடத்தில் வந்த இருப்புடைக் காளை தானே .. 


ஒன்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


மதுனப்புதல் 


மீல வியாழம் 


10 


சங்கமாதித்தன 


103 


கடகச் சந்திரன் 


21 


மகரச்சன் 


கன்ன்தன் 


9 


தம்பச்சன் 


துலாம் வெள்ளி 


16 


85 


நாலாங்கால் மேஉகச் செவ்வாயின் பலன் 


60 . 


கறுகிய உருவன் மெய்யன் கறைகள் சேர் குதலை 


மரசிய மனத்தன் பெண்மேல் மனமா சார நில்லான் 


முறுகிய கொடுமை செய்யும் முதுகலை சுழியும் டென்றும் 


செறிதரு கந்தல் போறும் சேயினங் கூத்தி சானே . 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


10 


தச வியாழம் 


21 


கடகச் சந்திரன் 


7 


விருச்சிகச் செவ்வால் 


மானப்புதல் 


9 


16 


தவாம் வெள்ள 


16 


t.su வெள் 


9 


கன்னபுதன் 


7 


மேட்ச் செவ்வாய் 


100 


சிங்கமாதித்தன் 


5 


ப்பால் மகாதசையின் பலன் 


சுக்கிரன் 


20 


18 


இராசா 


8 


10 


17 


சந்திரன் 


புதன் 


செவ்வாய் 


T 


18 


120 


இராகு 


ஆக வயது 


உன் பிறந்த வாவ்டில் பிள்ளைப் பிரியால் தத்து . மூன்று வயதில் 
வெரப்பு - உத்தியம் - சிலந்தி , 6 வயதில் வெதுப்பு உத்திரம் , 12 வயதில் 
மரமேற் எழுதல் , 16 வயதில் நீரால் , 25 வயதில் சிலந்து வெதுப்பு . 
33 வயதில் செத்தால் , 47 வயதில் நான்குகால் மிருகத்தால் , 50 வயதில் 


104 


சேத்துமம் . 60 வயதில் சலியால் . 63 வயதில் வெதுப்பு 


முத்சரியம் 


( ஆகியன நிகழலாம் ) . 86 வயது சென்று புரட்டாசி மாதம் 27 ஆம் தேதி 
அமரபட்சத்தில் அஉ டயயும் சோமவா ரமும் பெற்ற இரவு 4 நாழிகைக்கு 
நீர் விக்கி இறைவனடி சேர்வார் . 


இவன் பிறந்தபோது ஆதித்தன் உதயமாகில் வித்துவானாம் : வெள்வி 
உதயமாகில் கள்ளனாம் : சன் உதயமாகில் தேசாந்திரியாவான் , இராகு , கேது 
உதயமாகில் மடையனாகும் . இரண்டு நாழிகையேனும் முற்றும் . 


-- டோ - பா - ப , உத்திரம் - கன்னியா ராக 


61 . 


அழகிய நடைய ளாகும் அநிலையர் தம்மைப் போறும் 


பழகினார் தமக்கு நல்லான் பழயது பார்த்து வாழும் 


அழகிய செல்ல னாகும் அன்புள்ள தர்மம் வேண்டும் 


உழவறச் சேர்ந்து வாழும் உத்திர தூவி வானே . 


கன்னியா ராசியின் பலன் 


62 . 


சாலவே நல்ல னாகும் தந்தைதாய் தன்னைப் பேறும் 
காலமா காலந் தன்லில் காந்த நோய் பற்றிக் தீரும் 


காவிலே மருவுள் டென்றுங் கருத்துடன் மறைகள் கற்கும் 


சிலம அடைய சாகும் சிரருள் கன்னி யானே . 


இன்னாதுக்குத் தெய்வம் 


ஆதித்தன் , பதம் 


பருதிவு . சாதி . 


பிராமணன் , யோ- எருது , பட்சி 


வான்கோழி , விருட்சம் 


எருக்கமரம் . 


தெய்வ ணம் , இராசி 


கன்ன . வாரம் 


புதற் கழமை . 


புரட்டாசி மாதம் பகை . சித்திரை மாதம் கரியம் . நட்சத்திரம் 
கட்டில் கால் போன்றிருக்கும் . 18 நாழிகைக்கு மேல் நாலு நாழிகை வீசம் . 
வெசப்புத் தோன்றில் 7 நாளில் விடும் . பாதபோது நெய்யினாலே ஓமம் 
பங்குபவச . 7 நான் சென்று தானம் பல்லவும் . மூன்று நாவில் பொருக்கும் . 


105 


இந்நாளில் விவாகம் பன்ன . கோடியுருக்க . பொன் பட உவம் முடிகட வாழை 
வைக்க நன்று . இந்நாளில் பென் திரளில் ஆன் பெறுவாள் . யாத்திரைக்குப் 


பால் குடித்து வழி போவது . 


இவன் குலம் 


சடூர அழகியன் சத்தியவான் ; தெய்வ பத்தியுடையவன் . இவன் சொல்லை 
பாவரும் நம்புவார்கள் : தினைமாவு தின்று வழி போவது . 


முதற்கால் மீன வியாழத்தில் பலன் 


63 . 


மாந்துவின் போது மேனி மனத்தினால் கல்வி கற்கும் 


எந்த குலத்துக் கெல்லாம் இசைந்த தோ ராச வாகும் 


காந்தபின் வடக்க மாட்டான் கனங்குழை பார்க்கு நல்லன் 


சேர்ந்தவர்க் கன்ப னாகும் செய்யபொற் காலி லானே . 


முதற் காருக்குக் காலச் சக்கரம் 


மீனலியாழம் 


10 


துலாம் வெலி 


16 


தம்பச்சலி 


கன்னபுதன் 


மகரச்சனி 


சிங்கமாதித்தன் 


5 


10 


தனுசு வியாழம் 


21 


கடகச் சந்திரன் 


86 


க வயது 


விருச்சிகச் செவ்வாய் 


ரண்டாங்கால் மகரச் சயைன் பலன் 


64 .. 


ஊமை தடைய வாகும் உறவொடு பழனர் சேரால் 


மாமை அடைய சாகும் வழக்கறிந் துரைக்க வல்லன் 


மேன்யு முருவு மேவி மக்கதோ ரறிவும் பேனும் 


கானகந் திரிந்து வாழும் காரியங் கூத்தி வாவே . 


ரவ்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


9 


மினைப்புதல் 


கும்பச் சனி 


106 


நிஉப வென்ன 


16 


மீனயொழம் 


10 


மே உதச்செவ்வாய் 


7 


விருச்சிக்கச் செவ்வாய் 


7 


தனுசு வியாழம் 


10 


துலாம் வெள்ளி 


16 


மகரச்சவ 


83 


மூன்றாங்கால் கும்பச்சவியின் பலன் 
65 .. 

யாரையும் அறிந்து பேசும் அருள்பொருள் அற்பன் சால 
சீறியே செய்ய வென்றாள் சிறப்பொடு பசை செய்யும் 
வாரிய பொய்கள் சொல்லான் மனம் பார்க் கரிய வொணல் 


காரியங் குசல னாகும் காரியங் உதத்தி னாளே ,. 


மூன்றாங்காஒக்குக் காலச் சக்கரம் 


மிதுனப்புதன் 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


கடகச் சந்திரன் 


21 


மீன வியாழம் 


10 


சிங்கமாதித்தன் 


5 


மகரச்சலி 


கன்னபுதல் 


கும்பச்சனி 


16 


சலாம் வெள்ளி 


85 


ஆக வயது 


நாலாங்கால் தாசு வியாழத்தின் பலன் 


66 . 


சிறிதே யொன்றும் பொய்சொல்லான் சிவந்த கண்ணன் செங்குழவான் 


அறிவு மிகவும் பெருங்குளத்தான் அடைந்தோர்க் கன்பன் அழகியனாம் 
பொறிசேர் மைந்தன் மனையாளைப் பொருளா யெல்லான் புகழ் விளங்கும் 


விறிசேர் குழலின் மடமாதே யோழக் காலித் பிறந்தானே . 


நாவாம் காலுக்குக் காலச் சக்கரம் 


10 


21 


தச வியாழம் 


கடகச் சந்திரன் 


9 


சவப்புதல் 


விருச்சிகச் செவ்வாய் 


16 


சலாம் வெள்ளி 


18 


நப மெள்ள 


107 


கக்கன்புதன் 


9 


மேஉகச்செவ்வாய் 


7 


சிங்கமாதித்தன் 


5 


100 


இப்பால் மகாதசையின் பலன் 


ஆதித்தல் 


8 


19 


சந்திரன் 


10 


புதன் 


17 


செவ்வாய் 


7 


7 


இராகு 


18 


சுக்கிரன் 


20 


இராசா 


16 


120 


இவன் பிறந்தவாண்டில் அக்கள் யில்தத்து . 4 வயதில் சிலந்திக் 
கடியால் , 9 வயதில் நீரால் . 13 வயதில் கல்யால் - நீர்ப்பிளையால் 
16 வயதில் நான்குகால் மிருகத்தால் , 17 வயதில் வெஜப்பு - உத்தியம் , 
22 வயதில் பெங்கால் , 30 வயதில் வயிற்று நோயால் விசத்தால் 
இராசாவால் , 40 வயதில் வயிற்று நோயால் , 50 வயதில் ராசா பகையால் 


60 வயதில் ஒற்றைத் தலைவலியால் 


வயிற்று நோயால் 


வெதுப்பு 


சேத்துமம் . 


81 வயதில் வெதுப்பு ( ஆகியன நிகழலாம் ) . 86 வயது சென்று சித்திரை 
மாதம் பர்வபட்சம் சதுர்த்தசியும் சோமவாரம் பெற்ற உத்திர நட்சத்திரமும் 
உதித்த மூன்று நாழிகைக்கு இறைவனடி சேர்வார் . 


இவன் பிறந்த போது ஆதித்தன் உதயமாகில் சிமானாம் : சந்திரன் 


உதயமாசில் தவவானாம் . செவ்வாயுதய மாகில் சேவகவாம் . இந்த நட்சத்திரம் 


உச்சமாகல் தாசில் அரை நாழிகை அதும் . 


முற்றம் . 


V : சா : நா : தா அதம் . கல்வியா ராக 


67 . 


மெத்தென நடைய னாகும் வெகுளியீத் சொல்ல வேண்டும் 


சித்தா முடைய னாகும் செருங்கும் பாள வாகும் 
முத்தொடு மனியும் பொன் முன்மையா பணைய வல்லன் 


அத்தமும் நல்லறமே செய்யும் அத்தனான் தோன்றி னாளே . 


103 


இன்னாதுக்குத் தெய்வம் - ஆதித்தன் , பூதம் 

ஆதித்தன் , பதம் - ஆகாயம் 

ஆகாயம் . கோத்திரம் 
அகத்தியன் , யோன் - எருமை , பட்சி பருந்து , விருட்சம் அத்திமரம் . 
கணம் தெய்வ கணம் , இராசி கள்ள , வாரம் புதன் . 


- 


இந்த நட்சத்திரம் ஐந்து மீன்கை தனம் போன்றிருக்கும் . 
வருசம் பிறக்கல் அகந்தாழும் . புரட்டாசி மாதம் பகை . ஆனி மாதம் தன்யம் . 
பத்து நாழிகைக்கு மேல் நாலு நாழிகை விசம் . இதில் வெதுப்புத் தோன்றில் 
நாலு நாளிலே பொருக்கும் . பொறாதபோச நெய்யினா லே ஓமம் பக்குவர . 
முன்ற நாளிலே பொருக்கும் . இந்நாவில் பெண் திரளில் வாழ்வு குன்றும் . 

தெய்வ பக்தியுடையவன் , குருவுக்கு நல்லவன் ; வாழ்வுடையவன் . 


இப்பால் முதற்கால் மோச் செவ்வாயின் பலன் 


68 . 


காசிய உருவம் மெய்யன் காலை சேர் குதலை வாவல் 


மறுகிய மனத்தல் பென்மேல் மனமது சார தில்லான் 


முறுகிய கொடுமை செய்யும் முதுகிலில் மருவன் டென்றும் 


செறிதரு கூந்தல் போறும் சேயினங் கூகத்தி வானே . 


முதற்காலுக்குக் காலச் சக்கரம் 


மேட்ச் செவ்வாய் 


7 


கன்மபுதன் 


16 


Asu வெள்ளி 


16 


துலாம் வெள்வி 


மிதுனப்புதல் 


9 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


கடகச் சந்திரன் 


21 


10 


தனுசு வியாழம் 


100 


சிங்கமாதித்தன் 


இரண்டாக்கால் - வெள்ளியன் பலன் 


69 . 


தெள்ளிய பொருளும் நல்லான் சேயிழை யாரப் போதும் 


ஒள்ளிய சல்ல ஜாள் மேல் ஒன்பொருள் சார நில்லால் 
பள்ளியும் பலவுங் கற்கும் பாக்கிய முடைய னாகும் 


வெள்ளயங் கூத்தில் வந்த விருப்புடைக் கானை தானே . 


109 


ரண்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


மகரச்சன் 


கன்ஸ்புதன் 


9 


கும்பச்சன் 


கடகச்சந்திரன் 


21 


மீனவியாழம் 


10 


சிங்கமாதித்தன் 


5 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


மதனப்புதல் 


தலாம் வெள்ள 


16 


85 


மூன்றாங்கால் மிதனப்புதன் பலன் 


10 . 


மேதையா வனங்கள் சால வேந்தரால் விருப்ப மண்டாய் 


மாதுமா வருவுமாகும் மனம் பிறர்க் கறிய ஒன்லான் 


தாதுசேர் குழலி லாள்மேல் தனம்பொருள் சார தில்லான் 


மீரரு வவக்கை யெள்ளான் மிதுனவங் கூதத்தி னானே . 


முன்ஜாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


16 


உப வெள்ள 


10 


தனுசு வியாழம் 


மே உகச் செவ்வாய் 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


10 


மீன வியாழம் 


துலாம் வெள்ளி 


16 


கும்பச்சன் 


மிதுனப்புதல் 


83 


மகரச்சல் 


ஆக வயது 


நாலாங்கால் கடகச் சந்திரம் பலன் 


11 . 


தலையது கரன்டி பாகம் தமைது பெரியோ னாகும் 


மலையென வளைந்த தோளான் மதிமகம் மருவும் டென்றும் 


கலைபல நன்று கற்கும் கடிமதக் காளை யாரும் 


மலைதரு வாலி பத்தின் மதிப்னங் கீதத்தினாலே . 


நாவாங்காவுக்குக் காலச் சக்கரம் 


10 


கடகச் சந்திரன் 


20 ( 21 ) ததுக போழம் 


110 


சிங்கமாதித்தன் 


நகரச்சலி 


கன்னிபுதல் 


கும்பச்சனி 


அலாம் வெள்ள 


18 


மீன வியாழம் 


10 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


க வய 


86 


மகாதிசையின் பலன் 


சந்திரன் 


10 


புதல் 


செவ்வாய் 


7 


7 


இராகு 


18 


20 


இராசா 


16 


சூரியன் 


8 


19 


ஆக வயது 


120 


இவன் பிறந்தவாங்டில் பிள்ளைப் பாயால் தத்து . வயதில் வெதுப்பு - 
அலந்தியால் , 6 வயதில் அக்கயைால் . 7 வயதில் நான்குகால் மிருகத்தால் . 


9 வயதில் நீரார் 


13 வயதில் கன்சோயால் 


அம்மையால் , 16 வயதில் 


சூயைத்தால் 


சிலந்தியால் , பெண்பால் , மருந்திடுதல் , 30 வயதில் சத்துருவால் , 


70 


37 வயதில் நாங்கால் மிருகத்தால் , 50 வயதில் இராசப்படையால் , 


வயதில் வெதுப்பு - வயிற்று நோவால் . 83 வயதில் வெதுப்பு - சேத்துமம் 
( ஆசியன நிகழலாம் ) . 86 வயது சென்ற கார்த்திகை மாதம் அமரபட்சத்துப் 
பஞ்சமியும் வியாழக்கிழமையும் பெற்ற அந்த நட்சத்திரம் உதித்த 7 நாழிகையில் 
பால் குடித்து இறைவனடி சேர்வார் . முற்றும் . 


பே : போ : ரா : சித்திரை 


72 . 


கடுகௌ நடக்க வல்லக் கடைதோர் தாவம் செய்யும் 
இடபட விளக்கம் தான் பீக்றதாய் தந்தை பேறும் 


ஓடியிடை மடந்தை பார்க்குச் சூட்சமே சொல்ல வல்லக் 


உமதாய் பேச வல்லன் சித்திரை நாலி வானே . 


- 


இங்கானுக்குத் தெய்வம் 


சரசுவதி , பதம் - பருதிவு . கோத்திரம் 


கருடன் , விருட்சம் 


அகாதியன் , சாதிடராமனன் , யோலி . ஆம்புலி , பட்சி 


111 


வில்வமரம் , கணம் 


இ ராட்சச கனம் . முன்னரை 


கன்னிராசி , வாரம் 


புதன் கிழமை . 


ஐப்பசி மாதம் தகியம் . 


பன்னரை துலாம் ராசி . 


வாரம் 


வெள்ளிக்கிழமை , சித்திரை சூயைம் . 20 நாழிகைக்கு மேல் நாடு நாழிகை 
சம் . ஆண்டு பிறக்கல் அகந்தாழும் . இந்நாளில் வெதுப்புத் தோன்றில் 
எட்டு நாவில் தத்து . இதற்குப் பரிகாரம் நெய்யினாலே ஓமம் பக்குவை 
முன் நாவில் பொருக்கும் . பென் திரளில் வாழ்வு குன்றும் . பள்ளை 
பெற்றிழக்கும் . இந்நாளில் கோடியுடுக்க , பொன் , உரம் ஓதி வைக்க 


இவன் தனம் 


பெய்சொல் பொருவன் ; மார்பகன்றிருக்கும் ; புறவடி யுயர்ந்திருக்கும் ; 
கண்ணழகியன் , பூசை முடிக்க வல்லன் : அரையிலேயாதல் : மார்பலேயாதல் . 
மருமச்ச முடையவன் , நித்திரைக் கடியன் ; பாத்திரக்குக் கருப்பங்கட்டி 


தன்று வழிபோவது . 


முதற்கால் சங்கத்தில் பபலன் 


73 . 


எயஞ் செய்ய நல்லால் நபுன்னாய் தூயன் சொல்லும் 
மாளிகை மலையில் வாழும் மன்னரால் மகிழ்ச்சி யுண்டாம் 
வாளிசேர் கட்ன்னாள் மேல் வலதிசை மருங்க ஓள்ளான் 


காலிசேர் வடிலவப் பேயூம் கதிரவக் காலி லா னே . 


முதற்காலுக்குக் காலச்சக்கரம் 


7 


21 


கடகச் சந்திரல் 


விருச்சிகச் செவ்வாய் 


18 


5 


சிங்கமாதித்தல் 


சலாம் வெள்ள 


9 


மேட்ச் செவ்வாய் 


மிதுனப்புதல் 


16 


10 


நீல வாழம் 


ப வெள்ளி 


100 


ஆக வயது 


கன்னபுதன் 


112 


இரண்டாங்கால் கள் பதம் பலன் 


74 . 


மந்திர மறைகள் கற்கும் மாதரால் மருக முண்டாம் 


சுந்தரப் புலன்கள் சொல்லும் தோலிலே திசையுத் தோன்றும் 
அந்திரப் பொய்கள் சொல்லான் அரும்பொருள் நெருங்கி வாழ்வான் 
புந்தியே பெரியோலாகும் புத்தினம் கூகத்தி னாளே . 


இரண்டாங் காலுக்குக் காலச் சக்கரம் 


கும்பச்சன் 


மிதுனப்புதல் 


9 


மகரச்சன் 


கடகச்சந்திரன் 


20 ( 21 ) 


10 


தசை வியாழம் 


5 


சங்கமாதித்தன் 


மேட்ச் செல்வாய் 


7 


கன்லயுதன் 


85 


P ப வெல்ல 


மூன்றாங்கால் ஜாம் வெள்ளன் பலன் 


75 . 


மார்பகள் துயர்ந்த மெய்யன் மதிமுகம் வடிவுன் டென்றும் 
சீர்தரும் உல்டி பேரம் செறிதரும் கொடுங்கள் வாளன் 


ஆதர வுடைய பென்மேல் அறிவுட னவு கற்கும் 
சார்வது மாதர் தன்பால் தரும் புகழ்க் காலி னானே . 


மூன்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


16 


மீன் வியாழம் 


10 


துலாம் வெள்ளி 


மேஉச் செவ்வாய் 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


10 


** வெள்ளி 


13 


தச விவாழம் 


கன்னியதன் 


மகரச்சலி 


83 


கும்பச்சவி 


நாலாம் கால் விருத்திகள் செவ்வாயில் பலன் 


76 . 


வெட்டொப் பேச வல்லல் கெட்சியல் துடைய சாகும் 


சட்டரைச் சேர்ந்து வாழும் செருப்பறி யான காரும் 


113 


பட்டிகக் கயை தோளால் படைக்கெல்லாம் தலைவ னாகும் 
எட்டலை ஒன்று மஞ்சால் எறியினங் கூத்தி வானே . 


நாலாங்கா ஒக்குக் காலச் சக்கரம் 


21 


மீன வியாழம் 


10 


கடகச்சந்திரன் 
சிங்கமாதித்தன் 


5 


கும்பச்சன் 


மிதுவப்புதல் 


மகரச்சன் 


- 


esu வெள்ள 


16 


தடுக யாழம் 


10 


மேஉச் செவ்வாய் 


1 


86 


இப்பால் மகாதிசையின் பலன் 


7 


செவ்வாப் 


7 


இராகு 


சுக்கிரன் 


20 


இராசா 


16 


6 


கரியன் 


19 


சந்திரன் 


10 


17 


புதன் 


120 


ஆக வயது 


இவன் பிறந்தவாட்டில் பர்ளைப் படியால் தத்து . 5 வயதில் வெதுப்பு - 
உத்திரியம் . 12 வயதில் சன்வோயால் , 
. 

வோயால் . 22 வயதில் பெல்வால் மருந்திடுதல் , 
25 வயதில் கருவியாதியால் . 40 வயதில் சயவியாதியால் . 55 வயதில் வெட்டை - 
சூலையால் 67 வயதில் தெய்வத்தால் வாதத்தால் . 70 வயதில் நீரால் . 
83 வயதில் வெதுப்பு வயிற்று நோயால் , 86 வயது சென்று மாசி மாதம் பரவ 
பட்சம் அஉடமயும் செவ்வாய்க்கிழமையும் பெற்ற சித்திரை நட்சத்திரம் உதித்த 
16 நாழிகைக்கு அன்னம் அக்க இறைவனடி சேர்வார் . 


இவன் பரந்த போது சூரிய டுதயமாகில் சமாவாம் : சந்திரா தயமா 
பசியாம் : செவ்வாயுதயமாகில் வண்டு எனாம் . இந்த நட்சத்திரம்உதயமாகல் 
உச்சமால் தாசிலே ஐந்து நாழிகை அசம் . முற்றும் . 


114 


ரா - ரே - ரோ - தாம் சுவாதி 

சவாத ..மலா ராசி 


77 . 


சொல்லவும் வல்ல னாகும் சோதிட சேம வாதம் 


பல்லையென் றுரைக்க மாட்டாள் ஏற்பவர் தமக்கு நல்லான் 
அல்லலே பலவும் பேசான் அங்கார் தம்மைக் காக்கும் 


தொல்லைநூல் பலவுங் கற்கும் சோதிநாள் தோன்றி லாவே . 


துலா ராசியின் பலம் 


78 . 


கற்றனர்ந் தார்க்கு நல்லன் கடுகவே நடக்க வல்லன் 


வெற்றியே யுடைய வாகும் விரும்பிய கல்வி கற்கும் 


அற்புத முகந்து கொள்ளான் வாவியஞ் செய்ய வல்லன் 


சுற்றமுஞ் சூழ்ந்து வாழும் துய்ய தோர் துலாத்து னானே . 


இன்னாதுக்குத் தெய்வம் ஆதித்தன் , பதம் - பிருதிள் . கோத்திரம் - 
அகத்தியன் . சாதி - வைசியன் . யோன் - கடா . பட்சி - தேன் . 

, விருட்சம் 
எருக்கமரம் , கனம் 

, தெய்வகணம் இராசி - ஓலாம் . வாரம் வெள்ளி 
அழமை , 


சித்திரை மாதம் அவியம் . 


பத்து நாழிகைக்கு மேல் தார நாழிகை 


விசம் . 


பொதுப்புத் தோன்றில் எட்டு நாவில் பொருக்கும் . பொறாதபோது 
நெய்பினாலே ஓமம் பண்டைவது . ஆயுசு விருத்திக்கும் ஒன்பது நாவில் தத்து . 
இதுக்குக் கோதுமை அரிசி நெய்யுடனே கலந்து ஓமம் பல்கும் கருப்பஞ் 
சாந்தில் அசனம் பண்ரரவது . தெற்கு முகத்திலே பலபடுவது . திலச தானம் 
பன்றுவது . முன்று நகலில் பொருக்கும் . இந்நாவில் சமந்தம் பண்ண ( நல்வா ) . 
வலது பக்கத்திலே மருவுடையவன் . நெல்லிக்காய் தர வழிபோவது . 


கரம் காரம் பெருத்திருக்கும் , பொருடையாம் ; அரசரை 


அடைந்து வாழ்வாள் . அதுபோகமுடையவன் . நீருகந்த வல்லவன் . 


ஓதற்கால் தாக யொழத்தில் பலன் 


79 . 


செந்யொன்றப் போர்பொய் சொல்லான் சிவந்த கக்கன் செங்குழலான் 
அறிவு மிகவும் பெருங்குத்தான் அடைந்தோர்க் கல்பல் அழகியலாம் 


115 


பொறிசேர் மைந்தன் மனையாளைப் பொருளா பென்னாக் புகழ்ளைங்கும் 
வெறிசேர் குழலின் மடமானே வியாழக் காலிற்படித் தன்னானே . 


முதற்காலுக்குக் காலச் சக்கரம் 


மேட்ச் செவ்வாய் 


7 


கன்புதல் 


9 


கப வெள் 


16 


சலாம் வெள்ள 


16 


மனைப்புதன் 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


கடக்கச்சந்திரன் 


21 


தனுசு வியாழம் 


10 


சிங்கமாதித்தன் 


5 


வயது 


100 


இரண்டாங்கால் மகரச்சதியின் பலம் 


80 . 


யாரையு மறித்து பேசும் அரும்பொரு என்பல் சால 


சீயஞ் செய்ய வென்றான் சிதைவ தே செய்வ தெல்லாம் 


வாயப் பொய்கள் சொல்லான் மலம்பரர்க் கறி ஒன்ணன் 


காரியங் குசல சாகும் காரியங் கிடத்தி னாளே .. 


இரட்டாங்காரக்குக் காலச் சக்கரம் 


மகரச்சன் 


கன்னபுதன் 


கடசுச்சந்திர .. 


21 


கும்பச்சவி 


மீலயைாழம் 


10 


சிங்கமாதித்தல் 


7 


மிதுனப்புதல் 


இருச்சிகச் செவ்வாய் 


9 


16 


சலாம் வெள்ளி 


85 


சக வயது 


இப்பால் மூன்றாங்கால் - ப வென் பலன் 


81 . 


ஊமை துடைய வாகும் உறவொடு பகையுஞ் சேரான் 
மாமை தடைபன் சால மனம் பிறர்க் கறிய ஒக்கான் 


வானங்கள் பலவுங் கற்கும் நாரியர் தமக்கு நல்லள் 


கானகம் தீர்ந்து வாழும் காரியங் கூத்தி சாவே . 


116 


மூன்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


ப வெள்ள 


16 


தனுசு வியாழம் 


10 


மேஉச் செவ்வாய் 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


மீன வியாழம் 


10 


துலாம் வெண்ணி 


16 


கும்பச்சன் 


மிதுனப்புதன் 


9 


மகரச்சவி 


83 


நாலாங்கால் கடக்க சந்திரன் பலன் 


82 . 


மாந்தவர் போலு மேன் மனத்தில் கல்வி கற்கும் 


ஏந்திய குலத்துக் கெல்லாம் இசைந்ததோர் ராச சாகும் 


காய்ந்தபின் அடக்க மாட்டான் கனங்குழை பார்க்கு நேரான் 
சேர்ந்தவர்க் கன்பு வாகும் செய்ய பொற் காவி னாளே . 


தாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


21 


தனுசு வியாழம் 


10 


கடகச் சந்திரன் 
சிங்கமாதித்தன் 


5 


மகரச்சன் 


கன்னி புதன் 


9 


கும்பச்சவி 


16 


தலாம் வெள் 


மீனவியாழம் 


10 


86 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


மகாதிசையின் பலன் 


- 


18 


20 


இராகு 


16 


6 


இராசா 


19 


சந்திரன் 


10 


17 


செவ்வாய் 


7 


புதன் 


7 


ஆக வயது 


120 


கேக் 


இவல் பரந்தலாக்டில் பன்னைப் பால் தத்து . 8 வயதில் சிலந்தி - 
மத்தியத்தால் நாய்க்கடியால் , 9 வயதில் நீரால் , 10 வயதில் தண்ரால் , 


117 


13 வயதில் கண்ணேயால் , 


16 வயதில் மரமேறி விழுதல் , 22 வயதில் 


பென்னால் , 25 வயதில் உதிரத்தால் 


- 


தான் கால் பருகத்தால் , 47 வயதில் 


சத்துருவால் . 60 வயதில் வயிற்று தோயால் . 76 வயதில் மதுஉ தியாள் வெகு 
சவத்தால் . 83 வயதில் வெதுப்பு - முத்திரியத்தால் . 86 வயது சென்று 
கார்த்திகை மாதம் அமரபட்சம் அஉடமியும் சனிக்கிழமையும் பெற்று சுவாதி 
நட்சத்திரம் உதித்த நாலு நாழிகையில் இறைவனடி சேர்வார் . இந்த நட்சத்திரம் 


உச்சமாகில் மகரத்தில் 11 நாழிகை அறும் . 


முற்றும் . 


த : -தே - தோ .. 


விசாகம் 


83 . 


ஈண்டிய தனத்தைத் தேடும் இரப்பவர் தமக்கு நல்லாள் 


வேண்டிய வெறுப்பு நட்பும் வெட்டெனப் பேச வல்லன் 
ஈண்டிய கருமத் செய்யும் இசைந்தது நடக்க மாட்டாள் 


கான்டியபச் சிலைக்கு வல்வான் கருத்துள்ள விசாகத் தாவே . 


இன்னாதுக்குத் தெய்வம் 


சவரன் . பதம் 


அப்பு , கோத்திரம் 


- 


லட்சம் , போன் 


வால் குருவி , விருட்சம் 


புன் , பட்சி 


எனாமரம் , 


வாரம் 


வெள்ள , 


ஐப்பசி மாதம் பகை . இக்காவில் பெண் திரலில் விதவையானாள் . 
ஆண்டு பிறக்கல் அகந்தாழும் . தை மாதம் தவம் . வைகாசி மாதம் பகை . 
இந்நாவில் வெதுப்புத் தோன்றில் 22 நாலில் தத்து . இதுக்குப் பரிகாரம் 
நெய்யினால் ஓமம் பன்வறு . செந்தாழம்புக் கொண்டுவந்த திசைதானம் 
பன்றுவது . மூன்று நாவில் பொருக்கும் . ஆயுசு விருத்திக்கும் ( நல்லது ) . 


களாசில் சுபயோகம் . 


இவன் தாம் 


நீதி நெறியுடையவன் : தெய்வ பக்தியுடையவன் ; புத்திமால் ; மூக்கோய் : 
வவது பக்கத்தில் மரு மச்சமுடையவன் , 


118 


முதற்கால் இருச்சிகச் செவ்வாயின் பலன் 


84 . 


வெட்டெனப் பேச வல்லன் வெருட்சியு முடைய வாகும் 


சட்டரைச் சேர்ந்து வாழும் செருங்குறி யான னாகும் 
பட்டினிக் கலிய தோளான் படைக்கெலாந் தலைவ லாகும் 


பெட்டினை யொன்று மஞ்சான் எரியினால் கூத்தி னானே . 


ஐதற்காலுக்குக் காலச் சக்கரம் 


தங்சு வியாழம் 


10 


16 


30 வெள் 


மிதுனப்புதன் 


மகரச்சனி 


9 


கும்பச்சன் 


4 


21 


கடகச்சந்திரன் 


10 


மீன வியாழம் 


5 


சங்கமாதித்தல் 


7 


86 


மேடச் செல்லாய் 


இரக்டாங்கால் கன்ன புதன் பலன் 


85 . 


மார்பகள் றுயர்ந்த மெய்யன் மதிமுக மருவுள் டென்றும் 
சீர்தரும் உண்டி டிே மீ செய்தருங் கொடுங்கள் னஎன் 


ஆதர வுடைய பெரிமேல் அற்புட என்று கற்கும் 
சார்வது மாதர் தனபால் தரும் புகழ்க் காவி னானே . 


இரண்டாங்கா ஒக்குக் காலச் சக்கரம் 


20 ( 21 ) 


கூகச்சந்திரன் 


9 


கள்ளியுதன் 


16 


5 


சிங்கமாதித்தன் 


சலாம் வெள்ள 


7 


மிதுனப்புதல் 


விருச்சிகச் செவ்வாய் 


16 


மேஉச் செவ்வாய் 


7 


* ப வெள்ன 


100 


10 


இக வயது 


தாசு வியாழம் 


முத்ராங்கால் கள்ன புதன் பலம் 


86 . 


மந்திர மறைகள் கற்கும் மாதரால் ம முண்டாம் 
சுந்தரப் புலன்கள் சொல்லும் தோலிலே திசையுந் தோன்றும் 


119 


( அந்திரப் பொய்கள் சொல்லான் அரும்பொருள் நெருங்க வாரும் ) 


புந்தியே பெரியோ வாகும் புதனைக் கூடத்தி னாவே . 


மூன்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


கன்னபுதன் 


9 


7 


மேட்ச் செவ்வாய் 


சிங்கமாதித்தன் 


5 


தசை வியாழம் 


10 


கடகச்சந்திரன் 


21 


கும்பச்சன் 


மிறனப்புதன் 


9 


மகரச்சன் 


16 


85 


su வெள்ளி 


ஆக வயது 


நாலாங்கால் அங்கமாதித்தன் பலன் 


87 . 


நீயேஞ் செய்ய நல்லன் நயவனாய் ஞாயஞ் சொல்லும் 


மாவிகை மனையில் வாழும் மன்னரால் மகிழ்ச்சி யுண்டாம் 


வாளிசேர் கன்ன னான்மேல் வலதிசை மருங்க வெக்கால் 


காவி சேர் வடிவைப் போறும் கதிரவக் காலி மானே . 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


10 


16 


மீன் வியாழம் 


துவாம் வெள்ளி 


கன்தல் 


மகரச்சன் 


சங்கமாதித்தன் 


5 


கம்பச்சலி 


10 


கடகச் 
சந்திரன் 


கடகச்சந்திரம் 


21 


தனுசுவியாழம் 


86 


ஆக வயது 


விருச்சிகச் செவ்வாய் 


இப்பால் மகாதிசையின் பலன் 


6 


16 


வியாழம் 


10 


19 


சந்திரன் 


7 


17 


செவ்வாய் 


18 


7 


f . ராகு 


120 


20 


120 


இவன் பிறந்தவாட்டில் பள்ளைப் பாயால் தத்து . 7 வயதில் 
4 வயதில் சிலந்தி - வயிற்றுக்கடுப்பு . 8 வயதில் மரமேறி விழுதல் , 
9 வயதில் - நீரால் . 13 வயதில் கண்நோயால் . 16 வயதில் மிருகத்தால் . 
20 வயதில் வெதுப்பு உத்தியம் . 50 வயதில் யுதத்தால் . 60 வயதில் 
வெதுப்பு மண்டை வியாதி , 73 வயதில் வெதுப்பு சேத்ஜமம் , 86 வயர் 


சென்று ஆவலிமாதம் பூர்வபட்சம் திரயோதசியும் செவ்வாய்க்கிழமையும் 


பெற்ற விசாக நட்சத்திர முதித்த நாது நாழிகைக்குப் பால் குடித்து 


இறைவனடி சேர்வார் . 


இவன் பிறந்தபோது ஆதித்தன் உ தயமாகல் சிமானாம் : சந்திராதயமாகில் 
வள்ளுவனாம் ; செவ்வாயுதயமாகில் கல்விமானாம் : புதன் உதயமாகல் 
சீமானாம் : வியாழம் உதயமாகல் ராசாவாம் . வெள்ளி உதயமாகல் 
வேதியனாம் , சனி உதயமாகில் உள்ளவனாம் ; இராச , கேது உதயமால் 
தஉடனாம் . இந்த நச்சத்திரம் உச்சமாகல் மகத்திலே நான் நாழிகை 
அறும் . முற்றும் . 


நா : - : நொ வேசம் 


88 . 


கார்பர் கழுகு வர்கன் கா.சொல்லே பேச வல்லன் 


தியறஞ் செய்ய வல்லன் சேர்ந்தவர்க் கொன்று மீயால் 


தார்வழி யிருக்குஞ் சால சுகமதே பேச வல்லன் 


ஆர்வதே பொக்க வல்லன் அசலான் தோன்றி வானே . 


விருச்சிக ராசியில் பலன் 
89 . 

கால்ரி ரக்டுத் திரண்ட தோனால் கடுகவே நடக்க வல்லன் 
இல்லையென் ரைக்க மாட்டால் ஏற்பவர் தமக்கு நல்லால் 


வாவிய மலத்த ஜாகும் மார்பைக் கொண்டுரைக்க வல்லம் 


சொல்லுயர் தேச மெல்லாம் துய்ய நீ ராசி யானே . 


121 


பருதிவு . கோத்திரம் 


இன்வாடுக்குத் தெய்வம்- தகித்தல் , பதம் 
அகர்தியன் . சாதி பிராமணன் . யோன் 


பட்ச . சக்கரவாளப் 


புள்கு . விருட்சம் 


கிளாமரம் , கணம் - மாச கலம் . 


நட்சத்திரம் ஆறு முடக்குப் பானை போன்றிருக்கும் . 

இந்நாவில் 
ஆண்டு பிறக்கில் அகமேறும் . மார்கழி மாதம் அவயம் . 20 நாழிகைக்கு 
மேல் நாலு நாழிகை விசம் , வெறுப்புத் தோன்றில் 5 தாலில் பொருக்கும் . 
பொறாதபோச நெய்யினா லே தயிரும் கட்டி ஓமம் பங்கு வது . பஞ்ச வர் 
சோர பர்னி ரத்தம் பலவது . மூன்று நாவிலே பொருக்கும் . 
வறுக்குகந்த பென் வாழ்ந்திருப்பாள் . தெய்வத்திற்கும் பராமனக்கும் 


பரதாபமுடையவன் . மாதா பிதாவுக்கும் வித்துவாங்ககருக்கும் நல்லவன் : 
செறிந்த மயிருடையவன் : முக்கு பரந்திருக்கும் . புத்தியுடையவன் : வலது 
பக்கத்திலே மரு மச் சமூடையவன் ; உலா வழிபோக என்று தின்று வழிபோவர் . 


முதற்கால் கடகச் சந்திரன் பலன் 


90 . 


தலையது கரண்டி யாரும் தன்மகம் பெற்யோ னாகும் 


மலையென வளர்ந்த தோளான் மதிமுக மருவும் டென்னும் 


( கலை ) பல நன்று கற்கும் க்ஷமதக் காளை பாதம் 


மலைதரு வாலி பத்தில் மதியனங் கூத்தி வாவே ,. 


இதற்காலுக்குக் காலச் சக்கரம் 


21 


மீன வியாழம் 


10 


கடகம் சந்திரன் 


7 


16 


சலாம் மெள்ள 


மேஉ ச் செ வாய் 


16 


விருச்சிகச் செவ்வாய் 


** ப பெல் 


கள்ள புதன் 


மசனப்புதல் 


100 


5 


சிங்கமாதித்தன் 


ஆக வாது 


ரண்டாங்கால் மறவப்பதன் பலன் 


91 . 


மேதையா லலங்கன் சால வேந்தரால் விருப்ப மூன்டாம் 


மாசமா ஒருவ மாகம் மனம்பறர்க் கரி ஒன்னால் 


122 


தாராசர் குழவி காள்மேல் தவம்பொருள் சார நில்லாய் 


மீசரு வலக்கை யெள்ளான் மிதுனவங் உத்தி வானே . 


இரண்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


தெவப்புதல் 


9 


கம்பச்சல் 


4 


ரிட்ப வெர்னி 


16 


மீன வாழம் 


10 


மேட்ச் செவ்வாய் 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


10 


தனுசு வியாழம் 


16 


சலாம் வெள் 


மகரச்சல் 


83 


மூன்றாங்கால் ப வெள்மைல் பலன் 


92 . 


தெள்ளியஞ் செய்ய நல்வான் சேயிழை யாரைப் போறும் 
ஒள்ளிய கனி வாள்மேல் ஒன்பொருள் சார தில்வால் 
பள்வியும் பலவும் கற்கும் பாக்கிய முடைய வாகும் 
வெள்வங் கூத்தில் வந்த விருப்புடைக் காளை தானே . 


மூன்றாங்காலுக்கக் காலச் சக்கரம் 


9 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


மிதுனப்புதல் 


5 


மீன வியாழம் 


10 


சிங்கமாதித்தன் 


21 


மகரச்சனி 


கடகச் சந்திரன் 


9 


தம்பச்சல் 


கன்ஜி புதன் 


16 


85 


ஆக வயசு 


சலாம் வெள்ள 


நாலாங்கால் மேட்ச் செவ்வாயின் பலன் 


93 . 


குறுகிய உருவம் மெய்யன் தலைசேர் குதலை வாயன் 


மாகிய மலத்தன் பென்மேல் மனமது சார நில்லாங் 


மூடிக் கொடுமை செய்யும் பகலில் கழ்டன் டெட்டும் 


செறிக்கு கந்தல் போறும் சேய்வங் கூத்தி வாலே . 


123 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


21 


தரசு வியாழம் 


கடகச் சந்திரன் 


9 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


செனப்புதன் 


18 


சலாம் வெள்ளி 


16 


su வெள்ளி 


7 


மேடச் செவ்வாய் 


கன்னிபுதல் 
சிங்கமாதித்தன் 


100 


இல் மகாத்சையின் பலன் 


10 


19 


சந்திரன் 


17 


7 


செல்வாப் 


புதன் 


11 


7 


இராகு 


கேது 


16 


20 


இராசா 


120 


6 


கயல் 


- 


இவன் பறந்தவான்டில் உள்னைப் பப்பால் தத்து . சந்தோடத்தால் 
5 வயதில் சிலந்தியால் . 8 வயதில் வெதுப்பு முத்திரியம் . 10 வயதில் 
நான்குகால் மிருகத்தால் , நீரால் , 13 வயதில் கல்கோனால் , 18 வயதில் 
தன்வீரால் , 22 வயதில் பெல்ணல் , 28 வயதில் அரையாப்புத் கிரந்தியால் . 
36 வயதில் சத்து வாவ் , 40 வயதில் கன்லோயால் , 50 வயதில் மண்டை 
வியாதியால் . 66 வயதில் வெதுப்பு - சேத்துமம் . 83 வயதில் வெதுப்பு சேத்துமம் . 
100 வயது சென்று வைகாசி மாதம் அமரபட்சம் உடமியும் செவ்வாய்க் 
கிழமையும் பெற்ற அசை நட்சத்திரம் உதித்த 7 நாழிகையில் இறைவனடி 
சேர்வார் பாக்கு செரிக்கி . இந்த நட்சத்திரம் உச்சமாகில் கும்பத்தில் 


அரை நாழிகையாம் . 


முற்றும் . 


124 


நோ -யா--4 , கேட்டை 


94 . 


களையுடன் மனத்த வாகும் கருமங்க எறிந்து செய்யும் 


வளவியன் பேர் விரும்பான் வரும் விவை பார்த்து வாழும் 


அனைகளு முடைய னாகும் மிக்க தோர் தானஞ் செய்யும் 


சினை பல அடைய னாகும் கேட்டை நாள் தோன்றி வாளே . 


இன்வாடிக்குத் தெய்வம் -சந்திரன் , பதம் - வாயு , சாதி பராமவல் , 
பிறலோமன் , நட்சத்திரம் - நாலுமாட்டி போன்றிருக்கும் . யோ- கலைமான் . 
பட்சி சுக்கிரவானப் புள்கு . விருட்சம் பலா மரம் , இராக விருச்சிகம் 
வாரம் 

செவ்வாய் . 


கார்த்திகை மாதம் பகக . 


த மாதம் தலம் . 


14 நாழிகைக்கு 


மூன்று 


மேல் நான் நாழிகை வீசம் . வெதுப்புத் தோன்றில் 20 நாளில் விடும் . 
உாதபோது கோதுமை அரிசியும் நெய்யும் கலந்து ஓமம் பண்ற மவது . 
நாளில் பொருக்கும் . தயாம் சோறும் பண்படுவது திசைத்தாலம் பங்ளவர . 


ஆண்டு பிறக்கல் அகந்தானம் . 


நானமழகியல் : சிறந்த மயிருடையவன் : மூக்கு உயர்ந்திருக்கும் : 
வித்துவாங்கூ கருக்கு நல்லவன் : பென் திரவில் வேதை . பக்கத்திலே 
ம ( ருவுடையவன் ; யாத்திரைக்குப் ) பால் குடித்துப் போவச . 


முதற்கால் மீன் வியாழத்தில் பலன் 


95 . 


மாத்தலிர் போர் மேல் மனத்தால் கல்வி கற்கும் 
ஏந்திய குலத்துக் கெல்லாம் இசைந்ததோர் ராச னாகும் 
காந்தபன் டைக்க மாட்டால் கனங்குழை யார்க்கு நேராள் 
சேர்ந்தவர்க் கன்ப வாகும் செய்யபொற் பால் வானே . 


முதல் காலுக்குக் காலச் சக்கரம் 


16 


10 


சலாம் வெள்ளி 


மீன வியாழம் 


ககன்புதல் 


மகரச்சவி 


5 


சகமாதித்தன் 


கும்பச்சலி 


125 


தாசு வியாழம் 


10 


கடகச் சந்திரன் 


21 


விருச்சிகச் செவ்வாய் 


1 


86 


இரண்டாங்கால் மகரச் சன்யின் பலன் 


96 . 


ஊமை துடைய லாகும் உறவொடு பகையுஞ் சேரான் 


மானம தடைய வாகும் மனம் பிறர்க் கறிய ஒண்ணான் 


மேனியு முருவு நல்லான் மிக்கதோ ரறிவு மில்லை 


கானகந் திரிந்து வாழும் காரியங் கூத்தி ஜானே . 


நண்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


மிதுவப்புதல் 


9 


கும்பச்சவி 


16 


Be + ப வெள்ள 


10 


மீனவியாழம் 


1 


மேஉதச் செவ்வாய் 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


10 


தனுசு வியாழம் 


துலாம் வெள்ளி 


16 


83 


மகரச்சனி 


மூன்றாங்கால் மகரச்சனியின் பலன் 


97 . 


யாரையு மறந்து பேசும் அரும்பொரு வன்ப னாகும் 


சீர்செரு உண்டி போதும் சிதைவதே செய்வ தெலாம் 


வாரிய கங்கள் சொல்லும் மனம் பிறர்க் கறிய வொண்கான் 


காரியங் குசல சாகும் காரியம் கூகத்தி னானே . 


மூன்றாங்காலுக்குக் காலச்சக்கரம் 


- * -- 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


9 


மிதுனப்புதன் 


10 


மீன வியாழம் 


21 


கடகச் சந்திரன் 


5 


மகரச்சவி 


சிங்கமாதித்தன் 
கன்னி புதன் 


9 


கும்பச்சனி 


85 


16 


ஆக வயது 


துலாம் வெள்வி 


126 


நாலாங்கால் 

கொல் தான் பொழத்தில் பலன் 


98 . 


சிறிதே யென்றும் பொய் சொல்லான் சிவந்த கண்கள் செருகுழலாள் 
அறிவு மகவும் பெருங்குவத்தான் அடைத்தோர்க் கன்பன் அழகியனாம் 
பொறிசேர் குழலின் மடமாதே பொருளென் றென்றும் புகழ் விளங்கும் 
வெறிசேர் குழவின் மடமாதே வியாழக் காவிற் பிறந்தானே . 


நாலாங்காலுக்குக்காலச் சக்கரம் 


| 


10 


தனுசு வியாழம் 


மதனப்புதன் 


9 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


16 


* ப வெள்ள 


துலாம் வெள்ள 


16 


மேஉச் செவ்வாய் 


கன்லி புதன் 


9 


சங்கமாதித்தன் 


16 

5 
95 ( 100 ) 


கடகச்சந்திரன் 


21 


ஆக வயது 


வி . மகாதிசையின் பலன் 


- 


செவ்வாய் 


17 


7 


புதன் 


7 


18 


21 


இராசா 


16 


19 


6 


120 


10 


ஆக வய 


சந்திரன் 


இவன் பிறந்தவாண்டில் பள்ளைப் பிரியால் தத்து . 4 வயதில் 
சிலந்தியால் , 7 வயதில் நான்குகால் மிருகத்தால் , 9 வயதில் தன்வீரால் , 
13 வயதில் கண் நோயால் , 16 வயதில் மரமேறி விழுதல் , 21 வயதில் 


40 வயதில் 


வயிற்று நோயால் , காய்ச்சவால் 30 வயதில் பெண்ணால் , 


வெதுப்பு கன்னோயால் , 50 வயதில் சயைால் , 63 இல் வயிற்று வலியால் , 
83. 86 வயதில் வாத சன்னியால் ( ஆகியன நிகழலாம் ) . 

100 வயது 
சென்ற கார்த்திகை மாதம் அமரபட்சம் திரயோதசியும் மங்களவாரமும் 
கேட்டை நட்சத்திரம் உதித்த நான நாழிகைக்கு ஓடி விழுந்து இறைவனடி 


127 


சேர்வார் . 


இந்த நட்சத்திரம் உச்சமாகில் கும்பத்தில் மூன்று நாழிகையறும் . 


முற்றும் . 


யே - யோ - பா - ப . மூலம் - தசு ராதி 


99 . 


அகமது செல்வ னாகும் ஆயுதம் படிக்க வல்லன் 


சுகமது பிலவ வாகும் சுற்றத்தார் தமக்கு நல்லான் 
மிகவலி யுடைய னாகும் வேந்தருக் கின்ய தோளால் 


முகமது அழக னாகும் மூல நாள் தோன்றி வானே . 


தனுசு ராசியின் பலன் 
100 .. 

சிறியவர்க் கிலிய னாகும் திருவுள பார்ப்பா வாகும் 
ஆயமுன் எழக ஜாகும் அறிசையர் வசந்த மாகும் 
போயவற் பெரிய சாகும் புகழ்பெற வாழ வல்லன் 
தாய்தந்தை தன்னைப் பேணும் தசைநாள் தோன்றி லானே . 


இன்லாலுக்குத் தெய்வம் - ஈசுவரன் , சாதி - பராமனன் , கோத்திரம் - 
அகள் தியன் , யோன் பெண்தாய் , பட்சி - பென்செம்போத்து , விருட்சம் - 
மாமரம் , நட்சத்திரம் நான்கு மீன் எக்காளம் போன்றிருக்கும் . 
கணம் - மனுச கனம் , இராசி - 

தாசு , வாரம் 

வியாழம் . 


மார்கழி மாதம் சுவியம் . 20 நாழிகைக்கு மேல் நான்கு நாழிகை 
செம் . 

இந்நாளில் வெதுப்புத் தோன்றில் ஏழு நாளில் விடும் . உாதபோது , 
வேத மந்திரத்தால் ஓமம் பன்னுவது . கருப்பஞ்சாற்றிலே சாதம் வைத்து 
தெற்குத் திசையிலே பலியிடுவது . திசை தானம் பன்னவது . மூன்று நாளில் 


பொருக்கும் . 


இவன் தனம் 


திரளுடையவன் ; செம்மையுடையவன் ; தின்னும் பண்டத்திற்கு விருப்பமுடையவன் ; 
பிறவடி உயர்ந்திருக்கும் . வலது பக்கத்திலே மருவுடையவன் . யாத்திரைக்குப் பா எல் 
குடித்து வழிபோவது . 


128 


முதற்கால் மேஉதச் செவ்வாயின் பலன் 


101 . 


குறுகிய உருவம் மெய்யன் ததளை சேர் குதலை வாயன் 


மறுகிய மனத்தான் பென்மேல் மனமது சார நில்லான் 


முறுகிய கொடுமை செய்யும் முதுகிலை கழியுங் டென்னும் 


செறிதருங் கந்தல் போனும் சேயினங் கூகத்தி னானே 


முதற்காருக்குக் காலச் சக்கரம் 


மேஉச்செவ்வாய் 


7 


கன்னபுதன் 


9 


16 


உ $ ப வெள்சி 


துலாம் வெள்ளி 


16 


மிதுனப்புதன் 


9 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


21 


கடசுச் சந்திரன் 


10 


தனுசு வியாழம் 


100 


சிங்கமாதித்தல் 


ஆக வயது 


ரண்டாங்கால் நடபச் சுக்கிரன் பலன் 


102 . 


தெள்ளியஞ் செய்ய நல்லன் சேயிழை யாரைப் பேணும் 
குள்விய கன்னி நாள்மேல் ஒன்பொருள் சார நில்லான் 
பள்ளியும் பலவும் கற்கும் பாத்திய முடைய வாகும் 


வெள்ளியங் உதத்தில் வந்த விருப்புடைக் காளை தானே . 


ரன்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


கன்னிபுதன் 


மகரச்சவி 


கடகச்சந்திரன் 


21 


4 


தம்பச்சன் 


5 


சிங்கமாதித்தன் 


10 


மீன வியாழம் 


10 


மதனப்புதல் 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


85 ( 86 ) 


16 


ஆக வயது 


சலாம் வெள்ளி 


மூன்றாங்கால் மிதனப்புதன் பலன் 


103 . 


மேதையா லஜங்கன் சால வேந்தரால் விருப்ப முண்டாம் 


மாதுமா ஒருவு மாகும் மனம் பிறர்க் கறிய ஒண்ணால் 


129 


தாது சேர் குழல் வாள்மேல் தனம் பொருள் சார நில்லாள் 


மீதுரு வலக்கை பெள்ளான் மதுனவங் அகத்தி னானே , 


( மூன்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


மிதுனப்புதன் 


9 


மகரச்சனி 


உப ஜென்ன 


15 


தனுசு வியாழம் 


10 


மேஉ * ச் செவ்வாய் 


1 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


மீன் வியாழம் 


10 


இலாம் வெள்ளி 


16 


4 


83 


கும்பச்சலி 


ஆக வயது 


தாலாங்கால் கடகச் சந்திரன் பலன் 


104 . 


தலையது கரடி யாகும் தன்மஜம் பெங் வாகும் 


மலைதரு வல்ல பத்தன் வடிவுடன் சிறந்த மேல் 


கலைபல நன்று கற்கும் கடிமதக் காளை யாகும் 


மலையென வளர்ந்த தோளால் மதியினங் கூகத்தி னானே . ) 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


21 . 


10 


கடகச்சந்திரன் 


தனுசு வியாழம் 


சிங்கமாதித்தன் 


மகரச்சனி 


9 


கும்பச்சன் 


கன்னி புதன் 


16 


மீன்வியாழம் 


10 


துலாம் வெள்ள 


7 


86 


ஆக வயது 


விருச்சிகச் செவ்வாய் 


மகாதிசையன் பலன் 


18 


இராகு 


கேது 


16 


இராசா 


சுக்கிரன் 


19 


கரியன் 


17 


10 


புதன் 


சந்திரன் 


120 


7 


தக வயது 


செவ்வாய் 


130 


இவன் பறந்தவாண்டில் கரப்பான் சிலந்தியால் 


குவிர்தோசம் , 7 


வயதில் உத்திரியம் . 16 வயதில் நீரால் 20 வயதில் பெண்ணால் , அரையாப்பு - 


சிலந்தியாவ் . 33 வயதில் தாக்கு கால் மிருகத்தால் , 40 வயதில் காது 
யெக் தியால் , 47 வயதில் வெறுப்பு . 66 வயதில் வெதுப்பு . 70 வயதில் 


கபால சல்லியால் , 83 வயதில் சேத்துமம் , 86 வயது சென்று அவன் 


மாதம் அமரபட்சம் பஞ்சமியும் வெள்ளிக்கிழமையும் பெற்ற மூலநாளும் உதித்த 
ஆறு நாழிகையில் பாண்டு இறைவனடி சேர்வார் . இந்த நட்சத்திரம் 
உச்சமாகில் கும்பத்தில் நாறு நாழிகையறும் . முற்றும் . 


ப : தா - பா : டா..பராடம் 
105 .. 

கையது கமல மொக்கும் கருமங்கள் பலவுஞ் செய்யும் 
தையலார் தன்னைப் போலும் தாய்தந்தை தனக்கு நல்லான் 
மெய்யழ குடைய வாரும் விரும்பிய கல்வி கற்கும் 


பொய்யுரை யொன்றுஞ் சொல்லான் பூராட நாலிரைனே . 


இல்னானுக்குத் தெய்வம் 


ஈஸ்வரன் , பூதம் - பிருதிவி , சாதி 


சத்திரியன் , யோவி . பென் குரங்கு , பட்சி 


அடைக்கலாங்குருவி , விருட்சம் . 


மனுச சணம் . நட்சத்திரம் 


கட்டில் கால் 


பாவட மரம் , கனம் 


போன்றிருக்கும் இராசி 


தனுசு . வாரம் 


வியாழம் . 


மாசி மாதம் சூன்யம் . 


20 


ஆண்டு பரக்கில் இகந்தாழும் . 


நாழிகைக்கு மேல் விசம் . 


வெதுப்புத் தோற்றிய 8 தாவில் பொருக்கும் . 


மூன்று நாவில் பொருக்கும் . 


பொறாதபோது நெய்யினாலே ஓமம் பண்றுவது . 


இந்நாளில் கக்குறும் காலும் வாதிக்கும் . 


இவன் தலம் 


செம்மையுடையவன் : தந்தை தாய்க்கு வணங்கி நடப்பவன் , அலங்கார 
வார்த்தையுடையவன் : தலய பார்வையுடைய வவ் : பரத்தை மேல் ஆசையுடையவன் ; 

யாத்திரைக்குப் புடலம்பூத் தின்று போவது . 


131 


முதற்கால் சிங்கமாதித்தன் பலன் 


106 . 


நீவியஞ் செய்ய வல்லான் நிபன்வாய் ஞாயஞ் சொல்லும் 
மாவிகை மனையில் வாழும் மன்னரால் மகிழ்ச்சி யுண்டாம் 
வாளிசேர் கன்னி னாள் மேல் வலதிசை மருங்கி வெள்ளான் 


காளிசேர் வடிவைப் போது மத்திரவக் கன் னானே . 


இதற்காலுக்குக் காலச் சக்கரம் 


விருச்சிகச் செவ்வாய் 


மிதுனப்புதன் 


9 


தசசு வியாழம் 


10 


உப வெல்க 


16 


கன்னிபுதன் 


9 


7 


மேட்ச் செவ்வாய் 


கடகச் சந்திரன் 


21 


மீன் வியாழம் 


10 


சிங்கமாதித்தன் 


5 


ஆக வய 


94 


ராங்டாங்கால் கவன் புதன் பலன் 


107 . 


மந்திர மறைகள் கற்கும் மாதரால் மருது மூண்டாம் 


சுந்தரப் புவன் கள் சொல்லும் தோளிலே திசையுந் தோன்றும் 
அந்திரப்பொங்கள் சொல்லான் அரும்பொருள் நெருங்கி வாழும் 
புந்தியே பெரியோ வாதம் புத்தினங் கூத்தி ஜாவே . 


இரண்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


மகரச்சவு 


கினைப்புதல் 


21 


கடகச் சந்திரன் 


4 


கும்பச்சன் 


10 


சிங்கமாதித்தல் 


5 


தவசு வியாழம் 


கன்னி புதன் 


7 


9 


மே உதச் செவ்வாய் 


85 


16 


உப வெள்ள 


132 


சான்றாங்கால் தனசு யோழத்தில் பலன் 


108 . 


மார்பகள் ஜயர்ந்த மெய்யன் மதிமுகம் மருவுண் டென்னும் 
சீதரும் உண்டி போனும் செய்தருங் கொடுங்கள் வாளன் 


ஆதர வுடைய பெண்மேல் அறிவுட வன்று கற்கும் 


சார்வது மாதர் தன்பால் தரும் புகழ்க் காவி னானே . 


மூன்றாங்காலக்குக் காலச் சக்கரம் 


16 


துலாம் வெள்ளி 


10 


மீன விளாழம் 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


மேஉச் செவ்வாய் 


M 


10 


16 


தஜசு வியாழம் 


உப வெள்ளி 


மகரச்சவி 


சுன்னியுதன் 


9 


83 


கும்பச்சவி 


ஆக வயது 


நாலாங்கால் விருச்சிகச் செவ்வாயின் பலன் 


109 . 


வெட்டெனப் பேச வல்லன் வெருட்சிமுன் துடைய னாகும் 


சிட்டரைச் சேர்ந்து வாழும் செருங்குறி யாள னாகும் 
பட்டிலின் அவிய தோகாவ் படைக்கெலாத் தலைவ னாகும் 


எட்டினை யொன்று மங்சான் எறியினங் கூகத்தி வாவே . 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


21 


10 


கடகச் சந்திரன் 


மீன் வியாழம் 


சிங்கமாதித்தன் 


மகரச்சனி 


9 


கும்பச்சவி 


மிதுவப்புதல் 


தனுச வியாழம் 


16 


10 


உப வெள்ளி 


86 


7 


ஆக வயது 


மேஉதச் செவ்வாய் 


இப்பால் மகாதிசையின் பலன் 


16 


20 


இராசா 


சுக்கிரன் 


19 


6 


சனி 


133 


சந்திரன் 


10 


17 


செவ்வாய் 


7 


கேது 


இராகு 


18 


ஆக வயது 


120 


9 


இவன் பிறந்தவாண்டில் பிள்ளைப் பிரியால் தத்து . 7 வயதில் , 
வயதில் நான்குகால் மிருகத்தால் , 13 வயதில் கல்லோயால் , 22 வயதில் 
பெண்போல் சிலந்தியால் , 27 இல் மரமேறி விழுதல் , 28 இல் நீரால் , 
30 இல் இராசாவால் , 40 இல் இடது பக்கத்து வியாதியால் , 58 இல் 
வாத சன்வியால் , 60 இல் வெதுப்பு சன்னியால் . 86 இல் வெதுப்பு 
சேத்துமம் . 94 வயது சென்று ஐப்பசி மாதம் அமா பட்சம் பிரதமையும் 
வெள்ளிக்கிழமையும் பராட நட்சத்திர ( மும் ) உதித்த 15 நாழிகையில் இறைவனடி 
சேர்வார் . ( இந் ) நட்சத்திரம் உச்சமாகில் மிதுவத்திலே 9 நாழிகையறும் . 
முற்றும் . 


. 


வியே - ய் யோ - த்தர - சி . உத்திராடம் 


110 . 


நித்தங் இருசோபி யறமு நீருகத் தாட வல்லக் 
தொத்தவன் குழலாள் தன்மேல் குவிமுலை வசந்த னாகும் 
பெத்திளைத் தோர்க்கு நல்லன் இதென மீந்தோர்க் வால் 
உத்தம குவா வாகும் உத்தராட நாள் வானே . 


மகர ராசியில் பலன் 


நிலமதி விருந்து வாழும் நிரம்பிய கல்வி கற்கும் 
கலைபல நன்று கற்கும் கருமங்கள் பலவும் செய்யும் 
பலநினை வுடைய வாகும் பாவவர் தமக்கு நல்லான் 
மலையின்மான் கடவற் புத்தகம் வந்திரு மகரந் தானே . 


- 


இன்னாதுக்குத் தெய்வம் ஆதித்தன் , பதம் - வாயு . சாதி- வைசியன் ; 
யோஜி மலட்டுப்பட்சி 

வலியன் , 

விருட்சம் பாலசுமரம் . கனம் 
கவம் , நட்சத்திரம் ரண்டாயிருக்கும் . அன்னாளில் விதை விதைக்க , கோடி 
யுடுக்க , வாலழ வைக்க நன்று . 


134 


இத்தாவில் ஆண்டு பறக்கில் அகத்தாம் . 20 நாழிகைக்கு மேல் 
நாலு நாழிகை விசய் . வெதுப்புத் தோன்றில் ஒன்பது நாளில் விடும் . 
போது நெய்யும் கருப்பஞ்சாறும் கலந்து ஓமம் பன்னுவது . பொரி , பயிது , 
எள்ளும் பாலம் கட ஓமம் பன்னுவது . மூன்று நாவில் பொருக்கும் . 
குனம் : தெய்வ பக்தியுடையவன் , குருக்களுக்கு நல்லவன் . பாலுங் கருப்பஞ் 
சாறும் அசனம் பன்னி பலியிடுவது . 


மருவுடையவன் , தொழுந்தரு மனத்தான் . கோபத்தால் காக ஆருவன் : 


வாத்திரைக்குப் பால் குடித்து வழி போவது . 


முதற்கால் ததுக வியாழத்தின் பலன் 


112 . 


சிறிதே யுன்பம் பொய் சொல்லான் சிவந்த கண்ணன் செங்குழலால் 
அறிவு மிகவும் பெருங்குவத்தால் அடைந்தோர்க் கன்பன் அழகியலாம் 
பொறிசேர் மைந்தன் மனையாளைப் புகழ யென்னான் புகழ் விளங்கும் 
வெறிசேர் குழல் மடமாதே வியாழக் காலிற்பிறந் துள்ளானே . 


முதழ்காயக்கக் காலச் சக்கரம் 


மேஉச் செவ்வாய் 


கல்கியுதக் 
துலாம் வெள்ளி 
விருச்சிகச் செவ்வாய் 


உப வெள்ளி 


16 


9 


7 


தேவப்புதன் 
கடகச் சந்திரன் 


21 


தனுசு வியாழம் 


10 


5 


100 


சிங்கமாதித்தன் 


இரண்டாங்கால் மகரச் சனியின் பலன் 


113 . 


யாரையு மறிந்து பேசும் அருளன்ப ஜாகும் 
சீரியே செய்ய வேண்டி சிதைவ தே செய்வ தெல்லாம் 
பாரிய பொய்கள் சொல்லான் மனம் பிற ரறிய மாட்டான் 


காரியங் குசல னாகும் காயம் கூடத்தி வாவே . 


135 


இரண்டாங்கா லுக்குக் காலச் சக்கரம் 


மகரச்சலி 


கன்வீபுதன் 


9 


கும்பச்சனி 


கடகச் சந்திரன் 


21 


மீன வாழம் 


10 


சங்கமாதித்தன் 


5 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


மினனப்புதன் 


துலாம் வெள்ளி 


16 


85 


மூன்றாங்கால் தம்பச் சன்யன் பலன் 


114 . 


எனம துடைய வாகும் உறவொடு பகையுஞ் சேரான் 


மானம துடைய லாகும் மனம் பிறர்க் கறிந்து வாழும் 


மேன்யு முருவு நல்லன் மிக்கதோ ரறிவு மில்லை 


கானகந் திரிந்து வாழும் காரியங் கூகத்தி னானே . 


மூன்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


16 


ப வெள்ளி 


கும்பச்சன் 


4 


7 


மகரச்சனி 


4 


மேஉச் செவ்வாய் 


16 


சலாம் வெள்ளி 


தனுசு வியாழம் 


9 


மிதுனப்புதன் 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


10 


83 


மீன வியாழம் 


ஆக வயது 


நாலாங்கால் மீன் வியாழத்தின் பலன் 


115 . 


மாந்துளிர் போலு மேன் மனத்துடன் கல்வி கற்கும் 
ஏந்திய குலத்துக் கெல்லாம் இசைந்ததோ ராச லாகும் 
காந்தபின் டைக்க மாட்டான் கஜங்குழை யார்க்கு நேரால் 
சேர்ந்தவர்க் கன்ப லாகும் செய்யபொற் காவி னானே . 


நாவாங்காவுக்குக் காலச் சக்கரம் 


10 


21 


தனுசு வியாழம் 


கடகச் சந்திரன் 


5 


மகரச்சனி 


சிங்கமாதித்தன் 


9 


கும்பச்சன் 


கன்லிபுதன் 


136 


தலாம் வெள்ளி 


16 


மீன யொழம் 


10 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


86 


இன் மகாதிசையின் பலன் 


6 


19 


சந்திரன் 


10 


புதன் 


செவ்வாய் 


கேது 


7 


இராகு 


சுக்கிரன் 


20 


இராசா 


16 


120 


இவன் பரந்தவாண்டில் பள்ளைப் பின்பால் தத்து . 7 வயதில் 
சிலந்தியால் , 9 வயதில் நான்குகால் மிருகத்தால் , 13 வயதில் கன்லோவால் , 
16 வயதில் நீரால் , 24 வயதில் பெண்களால் , சிலந்தியால் , 27 வயதில் 
உயரயேறி விழுதல் , 28 வயதில் நீரால் , 30 வயதில் இராசாவாவ் , 45 


வயதில் இடது பக்கத்து வியாதியால் , 57 வயதில் வாதசன்னியாவ் , 60 வயதில் 


வெதுப்பு சன்னியால் , 86 வயதல் வெதுப்பு - சேத்துமம் ( ஆகியன நிகழலாம் ) . 


100 வயது சென்று ஐப்பசி மாதம் அமரபட்சம் பிரதமையும் உத்திராட 
நட்சத்திரம் உதித்த நாலு நாழிகைக்கு மேல் பத்தம் கோபத்து இறைவனடி 
சேர்வார் . இந்த நட்சத்திரம் உச்சமாகில் மிதுனத்தில் நாலு நாழிகை பறம் . 


முற்றும் . 


ஜ்ஜ- ஜே.ஜே. கா , திருவோலம் 


116 . 


ஓதிய பொருளு நல்லாள் உயர்ந்திடுஞ் செல்ல னாகும் 
தாதவிழ் குழலி ஜார்க்கும் தன்பொருள் சார நில்லால் 
நீத முடைய னாகும் நெற்பறிந் துரைக்க வல்லன் 
தீதறு பொருளுந் தேடும் திருவோண நாளி னானே . 


ன்னானுக்குத் 


தெய்வம் 


மகாவிறு, பூதம் - வாயு . சாதி 


வைசியம் , யோக பென் குரங்கு . பட்சி - பருந்து . விருட்சம் - வெள்ளெருக்கு . 


137 


ஆ 


இராசி - 


மகரம் , வாரம் 


சன் , நட்சத்திரம் 


மூன்று 


பழக்கோல் 


போன்றிருக்கும் . 


இந்நாவில் ஆண்டு பிறக்கில் அகந்தாழும் . ஆருய தனியம் . 

20 
நாழிசைக்குமேல் நான்கு நாழிகை விசம் . வெதுப்புத் தோன்றில் ஏழு நாளில் 
விடும் . வபாதபோது நெய்யும் மன்னதும் கவந்து ஓமம் பன்னறுவது . தயிரும் 
சோறும் பலியிடுவது . மூன்று நாளில் பொருக்கும் . பென் திரவில் புத்திரனைப் 


பெறுவாள் . 


முடி சூட்டப் பிரதிஉடனம் பண்பு நல்லது . 


தெய்வத்திற்கும் . குருக்களுக்கும் . பிராமணருக்கும் நல்லவன் பூசை 
முடிடிக்க வல்லன் : அறிவுடையவன் : தின்னும் பண்டத்துக்கு விருப்பமுடையவன் . வலது 


பக்கத்தில் மருவுடையவன் , முன்கோபி , சத்துருக்களைச் செயிப்பான் . 


முதற்கால் விருச்சிகம் செவ்வாயின் பலன் 


117 . 


வெட்டெனப் பேச வல்லன் வெருட்சமுன் அடைய வாகும் 


சட்டரைச் சேர்ந்து வாழ்வான் செருகுறி யாள னாகும் 


பட்டணி களைகள் தோவான் படைக்கெலாம் தலைவ னாகும் 


எட்டின் மொன்று மஞ்சான் எறியினங் கீதத்தி னானே . 


முதற்காருக்குக் காலச் சக்கரம் 


தனுசு வியாழம் 


10 


5 


சிங்கமாதித்தன் 


7 


மேஉச் செவ்வாய் 


9 


கல்வி புதன் 


16 


** ப வெள்ளி 


10 


மீன வியாழம் 


மிதுனப்புதன் 


9 


கும்பச்சன் 


கடகச் சந்திரன் 


21 


ஆக வயது 


95 ( 91 ) 


இரண்டாங்கால் துலாம் வெள்ளமல் பலன் 


118 . 


மார்பகன் யர்ந்த மெய்யன் மதிமுக மருவுள் டென்றும் 


சீர்தரும் உண்டி பேணும் செய்தரும் கொடுங்கள் லாவன் 


138 


ஆதர வுடைய பெண்மே லாம்பொரு என்பால் வாழும் 


சார்வது கல்வி கற்கும் கரிமுகக் காலி னானே . 


இரண்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


கன்வியுதன் 


ஒ 


மகரச்சன் 


துலாம் வெள்ளி 


16 


தனுசு வியாழம் 


10 


திருச்சிகச் செல்வாய் 


* 


மேட்ச் செவ்வாய் 


7 


மீன வியாழம் 


** ப வெள்ன 


16 


கும்பச்சனி 


83 


மூன்றாங்கால் கன்ன புதத் பவன் 


119 . 


மந்திர மறைகள் கற்கும் மாதராவ் மருளு முண்டாம் 


சுந்தரப் புலன்கள் சொல்லும் தோலிலே திசையுந் தோன்றும் 
அந்திரப் பொய்கள் சொல்லான் அரும்பொருள் நெருங்கி வாழும் 


புந்தியே பெரியோ னாகும் புதனைங் கூகத்தி னானே . 


மூன்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


9 


கன்லிபுதன் 


10 


தஜசு வியாழம் 


5 


மகரச்சல் 


அங்கமாதித்தன் 


21 


கும்பச்சலி 


கடகச்சந்திரன் 
மிதுவப்புதன் 


மே உகச் செவ்வாய் 


7 


9 


85 


16 


ப வெள்ளி 


ஆக வயது 


இப்பால் நாலாங்கால் சிங்கமாதித்தன் பலன் 


120 . 


நீலியஞ் செய்ய நல்லன் திபுகளாய் நியாயஞ் சொல்லும் 
மாவிகை மலையில் வாழும் மன்னரால் மகிழ்ச்சி யுண்டாம் 
வாலிசேர் கண்ன னாள் மேல் வலதிசை மருங்கில் நல்லான் 


காளிசேர் வடிவைப் பேணும் கதிரவன் காவி வானே . 


139 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


மீன வியாழம் 


10 


மேஉச் செவ்வாய் 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


* வெள்ள 


துலாம் வெள்ளி 


16 


சுன்னியுதன் 


S 


86 


கடகச்சந்திரன் 


21 


, 


இல் மகாதிசையில் பலன் 


10 


சந்திரன் 


புதன் 


17 


7 


7 


செவ்வாய் 


கேம் 


சுக்கிரன் 


20 


இராகு 


6 


16 


இராசா 


120 


ஆக வயது 


இவன் பிறந்தவாண்டில் பிள்ளைப் பினியால் தத்து . மூன்று வயதில் 
வெதுப்பு சிலந்தி , 7 வயதில் நான்குகால் மருகத்தால் , 13 வயதில் 
நீரால் , 24 வயதில் கிரந்தியால் , 29 வயதில் பெல்னால் , 37 வயதில் 
சத்துருவால் இராசாவால் , 47 வயதில் உயரம் ஏறி எழுதல் , 53 இல் 
நீமிழிவால் , 66 இல் சத்துருவால் , 76 வயதில் வாதத்தால் , 86 வயதில் 
நெருப்பால் வயிற்று நோவாவ் . 100 வயது சென்று மாசி மாதம் 
அமர பட்சம் , பிரதமையும் செவ்வாய்க்கிழமையும் திருவோண நட்சத்திரம் 
உதித்த 29 நாழிகையில் அன்னம் இக்கி இறைவனடி சேர்வார் . 


இவன் பிறந்தபோது ஆதித்தன் உதயமாகல் சமானாம் . சந்திரன் 
உதயமாகில் மந்திரியாம் ; செவ்வாய் உதயமாகில் சேவகனாம் ; புதரதயமாகில் 
சமாலாம் : வியாழம் உதய மாகல் இராசாவாம் ; வெள்ளி உதயமால் 
வேளாண்மை செய்வான் ; சன் உதயமாகில் உள்ளாக் கவிவைாவான் ; இராகு 
உதயமாகில் மணியக்காரனாம் . இந்த நட்சத்திரம் உச்சமாகில் மகரத்தில் 


20 நாழிகை அலும் . 


முற்றும் . 


140 


உஜா - உ - க . டேயம் அவிட்டம் - மகரம் 


121 . 


முன்யை உறைய வாகும் முகமறிந் தினமும் பேசும் 
தன்னுடன் தந்தை தாயார் தன்னையும் சேர்ந்து வாழும் 
பொன்னுடன் வெள்ள தானம் புணர்ந்திடு மார்புத் தோரும் 
அன்னமின் னடையி வானே அவிட்டவாள் தோன்றி னானே . 


இன்னானுக்குத் தெய்வம் 


சரசுவதி , பதம் 


ஆகாயம் , யோன் - 


பாற்பசு , பட்சி 


பெண்வண்டு , விருட்சம் 


வன்னிமரம் , கோத்திரம் 


நியோதனன் , குணம் 


இராட்சச குலம் , ராசி 


முன்னரை மகரம் . 


வாரம் 


தை மாதம் சூனியம் . பின்வரை கும்பம் . மாசிமாதம் பகை . 
இந்நாளில் ஆண்டு பிறக்கல் அகந்தாழும் . இந்தாவில் வெதுப்புத் தோன்றில் 
10 நாழிகைக்கு மேல் நாலு நாழிகை விசம் . பிரியாகில் பத்து நாளில் 
பொருக்கும் . பொறாத போது அரசங்கொழுந்தும் நெய்யுங் கலந்து ஓமம் 
பன்னுவது . பாலும் , சோறும் கலந்ஜ பலவிடுவது . மூன்று நாளில் 
பொருக்கும் . புதன் கடில் நசியோகம் . ஞாயிறு கடில் நெடுநாள் கொன்டு 
நடக்குரம் . திசை தானம் பன்னறுவது . இந்த நாளில் பென் திரவில் 
புத்திரருண்டு . சிமந்தக் கல்யாகம் , கோடியுடுக்க நன்று . யாத்திரைக்குக் 
கருப்பங்கட்ட தின்று வழிபோவது 


முதற்கால் கடகச்சந்திரன் பல 


122 . 


தலையது கரண்டி யாகும் தன்மானம் பெரியோனாகும் 
மலைதரும் வாவி பத்தின் வடிவுடன் சிறந்த மேல் 


கலைபல நன்ற கற்கும் கடிமதக் காளை யாகும் 


மலையென வளர்ந்த தோளான் மதியினங் அகத்தி னானே . 


முதற்காலுக்குக் காலச் சக்கரம் 


21 


10 


கடகச் சந்திரன் 


மீன வியாழம் 


141 


மே உகச் செவ்வாய் 


7 


கன்னி புதன் 


9 


நிஉ ப வெள்ள 


16 


துலாம் வெள்ளி 


16 


மிதனப்புதல் 


விருச்சிகச் செவ்வாப் 


7 


சிங்கமாதித்தன் 


5 


100 


இப்பால் இரண்டாங்கால் மிதவப்புதன் பவம் 


123 . 


மேதையா வனங்கன் சால வேந்தரால் விருப்ப முண்டாம் 


மாதுமா ஒருவு மாகும் மமை பிறர்க் கறிய வொன்னான் 


தாது சேர் குழலாள் தன்மேல் தனம் பொருள் சார நில்லான் 


மீதரு வலக்கை யெள்ளான் மிதுனவங் சித்தி னானே . 


இரட்டாங்கா ஒக்குக் காலச் சக்கரம் 


மிதுனப்புதன் 


9 . 


மகரச்சனி 


சிங்கமாதித்தன் 


5 


கும்பச்சவி 


16 


மீன் வியாழம் 


10 


உப வெள்ள 


7 


மேட்கச் செவ்வாய் 


விருச்சிகச் செவ்வாய் 


10 


துலாம் வெள்வி 


16 


தாசு வியாழம் 


ஆக வயது 


முன்றாங்கால் டபக் சுக்கிரன் பலன் 


--- 


124 . 


தெள்ளாஞ் செய்ய நல்லன் சேமிழை யாரைப் பேனும் 


ஒள்ளிய கவி ஜாள்மேல் ஒன்பொருள் சார தில்லான் 
பள்ளியும் பலவுங் கற்கும் பாக்கிய முடைய வாகும் 
வென்யேங் கூத்தில் வந்த விருப்புடைக் காளை தானே . 


மூன்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


7 


9 


விருச்சிகச் செவ்வாய் 


மிதுனப்புதன் 


10 


5 


மீன வியாழம் 


சிங்கமாதித்தன் 


21 


கும்பச்சனி 


கடகச் சந்திரன் 


9 


மகரச்சவி 


கன்னி புதன் 


112 


தலாம் வெள்ளி 


16 


ஆக , வயது 


85 


நாலாங்கால் மேஉச் செவ்வாயின் பலன் 


---- -- 


125 . 


குறுகிய உருவன் மெய்யன் குதலைசேர் குதலை வாயல் 


மறாகிய மனத்தன் பெண்மேல் மனமது சார நில்லான் 


முறுகிய கொடுமை செய்யும் முதுகினில் சுழியுள் டென்னும் 


செறிதருங் கூந்தல் போதும் சேயினங் தத்தி னானே . 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


10 


தனுசு வியாழம் 


சிங்கமாதித்தன் 


5 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


21 


கடகச் சந்திரன் 


16 


துலாம் வெள்ளி 


மிதுவப்புதன் 


7 


மேஉ ச்செவ்வாய் 


16 


நீ ப வெள்ளி 


100 


கன்னபுதன் 


ஆக வயது 


இன் மகாதிசையில் பலன் 


7 


செவ்வாம் 


7 


20 


சுக்கிரன் 


18 


இராகு 


இராசா 


16 


சூரியன் 


19 


10 


சந்திரன் 


17 


120 


புதன் 


ஆக வந்து 


3 வயதில் சிலந்தால் , 


இவன் பிறந்தபோது பிள்ளைப் படியால் தத்து . 


- 


அக்சின் பயம் , 7 வயதில் வெதுப்பு 


விச்சதியால் , 56 வயதில் கன்னோய் 


வாதம் , 75 வயதில் தவிர்வாதத்தால் , 83 வயதில் தலைவலி கபால சன்வியால் 
( ஆகியன நிகழும் ) . 85 வய்து சென்று மாசி மாதம் பூர்வபட்சம் உப்பமியும் , 
ஞாயிற்றுக்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் அத்த ஏழு நாழிகையில் பத்தங் 


கோபித்து இறைவனடி சேர்வர் . 


143 


இவன் பறந்தபோது ஆதித்தன் உதயமாகில் சிமானாம் : சந்திரன் 
உதயமாகல் மந்திரியாம் . செவ்வாய் உதயமாகல் தன்வாவாம் . புதன் உதய 
மாசில் புத்திவானாம் வித்துவானாம் : வியாழந்தய மாகில் இராஜவாம் : 


வெள்ளி உதயமாகில் வேளாண்மை பலிக்கும் , 


சன்யுதயமாகில் வேடவாம் : 


இராகு உதயமாகில் தேசாந்திரம் திரிவான் . 


இந்த நட்சத்திரம் உச்சமாகில் 


கும்பத்தில் ஒரு நாழிகை அறும் . 


முற்றிற்று . 


கோ -சா - சீ - த . சதயம் 


--- 


126 . 


ஞானங்கள் பலவங் கந்து வவ்லன் நன்பொருள் தேட எற்லல் 
மால்தனை நினைக்க வல்லன் வழக்கறித் துரைக்க வல்லக் 
சீலம் அடைய னாகும் திருமுடி சேல்வ காதம் 


சாலவே அறிந்து சொல்லும் சதயநாள் தோன்றி லானே . 


கும்ப ராசியின் பலன் 


127 . 


சீரம் துடைய னாகும் திருந்தியே கல்வி கற்கும் 


நெறியது உரைக்க வல்லன் நேர்பட வாழ வல்லன் 


வார்முழுங் கொங்கை நல்லாள் மனங்கொள்ள மனத்த சாகும் 


கர்மன ஓடைய சாகும் குலவிய கும்பத் தானே . 


இன்னாதுக்குத் தெய்வம் 


சந்திரன் . 


பதம் 


ஆகாவம் . சாதி 


பரலோமன் , யோன் - பெண் யானை . பட்சி 


அண்டங்காக்கை , விருட்சம் 


- 


கடப்பமரம் , கலம் - இராட்சச கணம் , வாரம் 


மாசிமாதம் சூனியம் , புரட்டாசி மாதம் பகை . 


இந்தாளில் 


ஆண்டு பிறக்கில் அகந்தாழும் . 18 நாழிகைக்கு மேல் நாலு நாழிகை விசம் . 
வெதுப்புத் தோன்றில் ஒன்பது நாளில் வரும் . வாத போது நெய்யினாலே 
ஓமம் பண்டிஜவது . கையும் காலும் அழகியன் . மூன்கோப் ; உலாவழி போகில் 


கோழி தின்று போவது 


அறிக்கை மான மருவுடையவன் . 


144 


முதற்கால் மீன வியாழத்தின் பலன் 


128 . 


மாந்துளிர் போலு மேன் மனத்தில் கல்வி கற்கும் 
ஏந்திய குலத்துக் கெல்லாம் இசைந்ததோர் இராசளகும் 
காய்ந்தபின் டைக்க மாட்டர்ங் கனங்குழை யார்க்கு நல்லன் 


சேர்ந்தவர்க் கன்ப னாகும் செய்யபொற் காலி னானே . 


முதற் காலுக்குக் காலச் சக்கரம் 


மீன வியாழம் 


10 


துலாம் வெள்ளி 


16 


கும்பச்சன் 


4 


கன்னபுதன் 


9 


5 


மகரச்சனி 


சிங்கமாதித்தன் 


10 


தசு வியாழன் 


9 


மீவனப்புதன் 
ஆகடகசேந்திரன் 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


21 


86 


இப்பால் இரண்டாங்கால் மகரச்சனியின் பலம் 


129 . 


உள்ள மதுடைய னாகும் உறவொடு பழியுஞ் சேரான் 


மாஜம துடைய வாகும் மனம் பிறர்க் கறிய வொன்னாக் 


மேலியு முருவு நல்லான் மிக்கதோ ரறிவு மில்லான் 


கானகந் திரிந்து வாழுங் காரியங் உத்தி லாவே . 


இரண்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


9 


கும்பச்சனி 


மிதுனப்புதல் 


16 


* ப வெள்ளி 


மீன வியாழம் 


16 


? 


துலாம் வெள்ளி 


மேட் + ச் செவ்வாய் 


10 


தனுசு வியாழம் 


மகரச்சனி 


145 


பால் மூன்றாங்கால் மகரச்சயிைன் பலன் 


130 .. 


யாரையு மறிந்து பேசும் அரும்பொருள் நெருங்க வாழும் 


சரியஞ் செய்ய வொன்பான் சிதைவதே செய்வ தெல்லாம் 


வாரிய பொய்கள் சொல்லான் மனம் பிறர்க் கறிய வொண்ணான் 


கா நியங் குசல னாகும் காரியங் சித்தி னானே . 


மூன்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


4 


மிதுனப்புதன் 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


21 


கடகச் சந்திரன் 


10 


மீன வியாழம் 


சிங்கமாதித்தன் 


தம்பச் சனி 


கல்வி புதன் 


9 


மகரச்சன் 


16 


ஓலாம் வெள்ள 


85 


இக வயது 


இப்பால் நாலாங்கால் தசுை வியாழன்ன பலன் 


131 . 


சிறிதே தென்றலும் பொய்சொவ்வான் சிவந்த கக்கன் செ குழலாள் 


அறிவு மிகவும் பெருங்குளத்தான் அடைந்தோர்க் கன்பன் அழகியனாம் 


பொறிசேர் மைந்தன் மனையாளைப் பொருனா யெஸ்கான் புகழ் விளங்கும் 
வெறிசேர் மடமாதே வியாழக் காவிற் பிறந்துள் ளானே . 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


10 


கடகச் சந்திரன் 


21 


தாசு வியாழம் 


7 


மிதுனப்புதான் 


விருச்சிகச் செவ்வாய் 


16 


16 


உப வெள்ளி 


துலாம் வெள்ளி 


7 


9 


மேஉதச் செவ்வாய் 


கன்னிபுதன் 


100 


5 


ஆக வயது 


சிங்கமாதித்தன் 


இப்பால் மகாதசையின் பலன் 


20 


18 


சுக்கிரன் 


இராகு 


146 


இராசா 


16 


6 


சனி 


19 


சந்திரன் 


10 


புதன் 


17 


செவ்வாய் 


7 


கோ 


7 


120 


இவன் பிறந்தபோது இராகு திசையால் தத்து . 3 வயதில் வெதுப்பு 
நெருப்பால் , 5 இல் வெதுப்பு . 9 இல் உதிரத்தால , 19 இல் சகல 
உளரலால் , 23 இல் கண்ஜோயால் , 25 இல் பெண்ணால் , மருந்திடுவதால் , 


35 இல் நான்கு கால் மிருகத்தால் , 53 இல் சத்துருவால் 


-- 


ஆயுதத்தால் . 


77 இல் கன்னேயால் , 83 இவ் வயிற்றுக்கடுப்பால் , 85 இல் வெதுப்பும் 
பித்தமும் . 36 இல் வெதுப்பு வயிற்றுக்கடுப்பால் ( ஆகியன நிகழலாம் ) . 100 


வயது சென்று மாசி மாதம் அமரபட்சம் செவ்வாய்க்கிழமை துவாதசியும் 


உதித்து 5 நாழிகைக்கு மேல் களவும் வெதுப்பும் தோன்றி இறைவனடி சேர்வார் . ) 


இவன் பிறந்த போது ஆதித்தனுதயமாகில் சிமானாம் . சந்திரன் 
உதயமாசில் மந்திரியாம் . செவ்வாய் உதயமாகில் வித்துவானாம் . புதன் உதய 


மாகில் சமாலாம் : வித்துவானாம் ; சன் உதயமாகில் அனக் கன்னு மாம் ; 


இராகு உதயமாகில் மணியக்காரனாம் ; இந்த நட்சத்திரம் உச்சமாகில் இரண்டு 


நாழிகை அஓம் . 


மற்றும் , 


ஜே.ஜோ : தா.தி. .பரட்டாதி 


132 . 


மெத்தென னடைய வாகும் வெகுளியஞ் சொல்ல வல்லன் 


கைத்தலங் கமல மோங்கும் கருமங்கள் பலவுஞ் செய்யும் 
முத்தொடு மனியும் பொன்து முறமையா யவிய வல்லன் 
போர்க்கடஞ் சோலை மேடம் புரட்டாதி நாவி வானே . 


இன்னாலுக்குத் தெய்வம் 


ஈசுவரன் , பூதம் 


பருதிவு , கோத்திரம் - 


அகதியன் , சாதி - வைசியன் , யோனி - அன் சிங்கம் , பட்சி 


- 


உள்ளான் 


விருட்சம் 


தென்னை மரம் , கனம் 


மனித கணம் . 


147 


முதற்கால் மேட்ச் செவ்வாயில் பலம் 


133 . 


குறுகிய உருவன் மெய்யன் கதளை சேர் குதலை வாயன் 


மறு மனத்தன் பென்மேல் மனமது சார நில்லான் 


முறுக்கிய கொடுமை செய்யும் முதுகிலில் சுழியுள் டென்னும் 


சீர்தரும் உண்டி பேஜம் சேயினங் கூத்தி னானே , 


முதற்காலக்குக் காலச் சக்கரம் 


மேட்ச் செவ்வாய் 


7 


கன்னியுதன் 


9 


உப வெள்ளி 


16 


முகாம் வெள்ளி 


16 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


மிதுனப் புதன் 
கடகச் சந்திரன் 


21 


தசசு வியாழம் 


சிங்கமாதித்தன் 


5 


ஆக வயது 


100 


இப்பால் இரண்டாங்கால் - வெள்ளியின் பலன் 


134 . 


தென்னயஞ் செய்ய தல்லன் சேயிழை யாரைப் போலும் 
ஒள்ளிய கக்னி னாள் மேல் ஒன்பொருள் சார நில்லான் 
பன்வியும் பலவுங் கற்கும் பாக்க முடையவாகும் 


வெள்ளியங் கூடத்தில் வந்த விருப்புடைக் காளை தானே . 


ரண்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


மகரச்சன் 


கன்னி புதன் 


கும்பச்சலி 


21 


கடகச் சந்திரன் 


மீன வியாழம் 


10 


சிங்கமாதித்தன் 


7 


தேனப்புதன் 


9 


விருச்சிகச் செவ்வாய் 


16 


85 


சலாம் வெள் 


ஆக வயது 


ப்பால் மூன்றாங்கால் மீதுனப்புதன் பலன் 


135 . 


மேதையா வனங்கன் சால வேந்தரால் விருப்ப முண்டாம் 


மாதுமா வருவ மாகும் மனம் பிறர்க் கறிய ஒண்ணான் 


148 


தாது சேர் குழலி னாள்மேல் தனம் பொருள் சார நில்லான் 


மீசரு வலக்கை யெள்ளான் மிதுனவங் கிடத்தி னானே . 


ஒவ்ஜாங்கா ஒக்குக் காலச் சக்கரம் 


கப வெள்வி 


16 


மகரச்சன் 


7 


மேட்ச் செவ்வாய் 


10 


தனுசு வியாலும் 


9 


சலாம் வெள்ளி 


16 


மிதுனப்புதன் 
மீன் வியாழம் 


10 


76 


கும்பச்சலி 


இப்பால் நாலாங்கால் சிங்கமாதித்தன் பலன் 


136 . 


நீவியஞ் செய்ய நல்லன் நிபுணனாய் நியாயஞ் சொல்லும் 


மாளிகை மனையில் வாழும் மன்னரால் மகிழ்ச்சி யுண்டாம் 
வா விசேர் கல்வி னாள்மேல் வவதிசை மருங்கில் நில்லான் 


கால்சேர் வடிவைப் போய் கதிரவக் காலி னானே . 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


21 


மிதுனப்புதன் 


9 


கடகச்சந்திரன் 


5 


16 


உப வெள்ளி 


சிங்கமாதித்தன் 


ஒ 


7 


மேச் செவ்வாய் 


கண்புதன் 


மீன் வியாழம் 


10 


சலாம் வெள்ன 


100 


7 


ஆக வயது 


விருச்சிகச் செவ்வாய் 


மகாதிசையில் பலன் 


6 


16 


இராசா 


10 


19 


சந்திரன் 


7 


17 


செவ்வாய் 


புதன் 


18 


7 


120 


20 


சுக்கிரன் 


149 


இவன் பிறந்தபோது சன் தோசத்தால் தத்து . 3 வயதில் அரந்தியால் , 
9 வயதில் பெண்ணால் . அரையாப்பு . 30 வயதில் நீரால் . வெதுப்பால் . 
இராசாவால் , உயரம் ஏறி விழுதல் . 55 இல் காய்ச்சல் குளிரால் 
ஏவல் . 67 இல் வாயுவால் . 87 இல் வெதுப்பு இருமல் ( ஆகிய ன நிகழலாம் ) . 


100 வயது சென்று ஆவணி மாதம் பூர்வ பட்சம் பஞ்சமியும் வெள்ளிக்கிழமையும் 


பெற்ற பூரட்டாதிலாள் உதித்த 11 நாழிகைக்கு மேல் பித்தங் கோபத்து 


இறைவனடி சேர்வார் , 


இவன் பிறந்தபோது ஆதித்தன் உதயமாகில் போகிரதனம் , சந்திரன் 
உதயமாகில் சிமானாம் : செவ்வாயுதயமாகில் என்னும் மூடியாலாம் : புதன் 
உதயமாசில் கூலியனாம் . வியாழம் உதயமாகில் இராசாவாம் : வெள்ளி 
உதயமாசில் மந்திரியாம் ; சன் உதயமாகில் தன்குலம் வீட்டு அப்புறம் குவம் 
புருவால் ; இராகு கேது உதயமாகில் 

யோக்கியனாவான் . 
இந்த நட்சத்திரம் உச்சமாகல் மிதுனத்தில் 11 நாழிகை ஆறும் .. முற்றும் 


ச -னா - -தா , உத்திரட்டாதி 


137 . 


சாம் சிறக்க வல்லன் கனவிலும் பொய்கள் சொல்லான் 


வாக்கியம் பெரியோ னாகும் மனமது பொருந்தோ னாகும் 
நாக்கது இரண்டு சொல்லான் நற்பொரு ஞடையோ னாகும் 
உக்கிரம் பெற்றுத் தோன்றும் உத்திரட்டாதி தாள் ஜானே . 


மீனராசியின் பலன் 


138 . 


பொற்கொடி மடந்தைக் கன்ன புணர்ந்திடும் தோச ஜாகும் 
கற்றுணர்ந் தோர்க்கு நல்லன் கல்வியுங் கற்க வல்லன் 


நெய்த்தொடு நிறைய வைத்துத் திரவியந் தேட வல்வன் 


வெற்றிலைக் சின்னாகும் விளங்கிய மீனன் தானே . 


இவ்னாலுக்குத் தெய்வம் பிரமா . பூதம் பிருதிவு . சாதி 
சத்திரியன் , யோவு பால்பசு , பட்சி - கோட்டான் , விருட்சம் -வேப்பமரம் , 


கணம் - மனுச கணம் . 


150 


இந்நாளில் ஆண்டு பிறக்கல் அகந்தாழும் . 


பங்குன் மாதம் பகை . 


ஐப்பசி மாதம் குயைம் . 20 நாழிகையில் நாலு நாழிகை வீசம் . வெறுப்புத் 
தோன்றில் ஒன்பது நாளில் பொ !-க்கும் . பொறாதபோது நெய்யினாலே ஓமம் 


உதிரமும் சந்தனமும் கலந்து பலியிடுவது . 


திசை தானம் பண்றுவது . 


முத்து நாவில் பொறுக்கும் . 


இவள் தனம் 


புத்தியுடையவன் பிறத்தியாருக்குச் செம்மையுடையவன் . மார்பு 
அகன்றிருக்கும் : பிரிய முடையவன் ; தான தர்மம் செய்பவன் : அலங்காரப் 
பசல் , அரசரால் மகிழ்ச்சியுடையவள் ; தின்பண்டத்துக்கு விருப்பமுடையவர் ; 
வலது புறத்திலே மரு மச்சமுடையவன்ட் யாத்திரைக்குக் கருப்பங்கட்டி தின்று 


வழிபோவது . 


இப்பால் சிங்கமாதித்தன் பலம் 


139 . 


. 


நீலஞ் செய்ய நல்லான் நிபுணனாய் ஞாயஞ் சொல்லும் 
மாளிகை மலையில் வாழும் மன்னரால் மகிழ்ச்சி யுண்டாம் 
வாளிசேர் கக்னி வாள்மேல் வலத்சை மருங்கில் வாழும் 


காளிசேர் வடிவைப் பேணும் கதிரவக் காவினானே . 


முதற்காவுக்குக் காலச் சக்கரம் 


7 


மேஉசி செவ்வாய் 


7 


விருச்சிகச் செவ்வாய் 


10 


மகரச்சன் 


தனுசு வியாழம் 


16 


கும்பச்சனி 


4 


துலாம் வெள்ளி 


மீன வியாழம் 


10 


கன்னபுதன் 
உப 

$ ப வெள்ளி 


9 


மிசனப்புதன் 


16 


92 


ஆக வய்து 


151 


இப்பால் இரண்டாங்கால் கன் புதன் பலன் 


140 . 


மந்திர மறைகள் கற்கும் மாதரால் மருத முண்டாம் 
சுந்தரப் பொய்கள் சொல்லான் தோளிலே திசையுந் தோன்றும் 
அந்திரப் பொய்கள் சொல்லான் அரும்பொரு என்பால் சேரும் 
புந்தியே பெரியோ வாரும் புதன்னங் உத்தினானே . 


இரண்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


கும்பச்சன் 


மிதுனப்புதன் 


9 


மகரச்சன் 


4 


கடகச் சந்திரன் 


21 


10 


தனுசு வியாழம் 


சிங்கமாதித்தன் 


5 


மேஉதச் செவ்வாய் 


7 


கல்லிபுதன் 


9 


85 


உப வெள்ளி 


ப்பால் மூன்றாங்கால் துலாம் வெள்ளியன் பவல் 


141 . 


மார்பகன் றுயர்ந்த மெய்யன் மதிமுக மருவுன் டென்னும் 
சீர்தரு முன்னம் போதும் செய்தாங் கொருங்கக் கானன் 


ஆதர வடைய பெண்மேல் அறிவுட னறிவும் சற்கும் 


. 


சார்வது மாதர் தன்பால் தரும் புகழ்க் காலி மானே 


மூன்றாம் கா ஜாக்குக் காலச் சக்கரம் 


16 


உ U வெள்ள 


16 


துலாம் வெள்ளி 


கன்விபுதல் 


விருச்சிகச் செவ்வாய் 


9 


10 


கும்பச்சலி 


4 


தனுசு வியாழம் 


10 


மகரச்சலி 


மீன வியாழம் 


83 


7 


மேஉச் செவ்வாய் 


ஆக வயது 


152 


இப்பால் நூலாங்கால் மேஉகச் செவ்வாயின் பலன் 


. 


142 . 


வெட்டெனப் பேச வல்லன் வெகுட்சியு முடையோ னாகும் 


பட்டிவக் குரிய தோளால் படைக்கெலாந் தலைவ னாகும் 
சட்டரைச் சேர்ந்து வாழும் செருங்குறி யோது மாகும் 
எட்டிக் கொன்று மஞ்சான் எறியினங் கூடத்தி ஜாவே . 


நாலாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


கடகச்சந்திரன் 


மீன வியாழம் 


சிங்கமாதித்தன் 


மகரச்சன் 


மிதுனப்புதான் 


9 


கும்பச்சனி 


16 


உப வெள்ளி 


10 


தவசு வியாழம் 


மே 2 ச் செவ்வாய் 


86 


ஆக வயது 


இன் மகாதிசையில் பவம் 


19 


சந்திரன் 


10 


செவ்வாய் 


7 


புதன் 


இராகு 


18 


சுக்கிரன் 


20 


இராசா 


16 


6 


ஆக வயது 


120 


இவன் பிறந்தபோது சனி திசையில் தத்த . 3 வயதில் வெறுப்பு - 
சிலந்தி , 5 இல் அக்கினியால் . 12 இல் வெதுப்பு - உத்திரம் . 16 இல் 
நீரால் விசத்தால் - சிலந்தியால் , பென்தோஉத்தால் , 3 இல் காய்ச்சலால் , 
47 இல் இராசாவால் , 40 இ தலைநோயால் , 70 இல் சலத்தால் , 
73 இல் பத்தத்தால் , 80 வயது சென்று ஐப்பசி மாதம் நாலாந்தேதி 
பர்வபட்சம் பஞ்சமியும் வெள்ளிக்கிழமையும் உத்திரட்டாதி நாள் உதித்த 13 


நாழிகைக்குள் இறைவனடி சேர்வார் . 


153 


இவன் பிறந்தபோது ஆதித்தன் உதயமாகில் போகியாம் . 


சந்திரதைய 


மாகில் புத்திமானாம் . செவ்வாயுதயமாகில் சேவகனாம் . புதன் உதயமாகல் 


வித்துவாலாம் ; யொழம் உதயமாகில் மணியக்கா ரனாம் ; வெள்வி உதயமாகில் 
மந்திரியாம் : சன் உதயமாசில் கோயைனாம் : கேது உதயமாகல் சண்டனாம் . 
இந்த நட்சத்திரம் உச்சமாகில் மிதுனத்தில் 11 நாழிகை அறும் . முற்றும் . 


தே - தோ - லா - ரேவதி 


143 . 


கயல்விழி கன்னி தங்கள் கனமுலை வசந்த வாகும் 
பயவெடுத் துரைக்க வல்லன் பாவலர் தமக்கு நல்லால் 
வடிவது உடைய னாகும் வழிபட வாழ வல்லம் 


யல்பட செல்வ வாகும் ரேவதி நாள் லாவே . 


இன்னாறுக்குத் தெய்வம் - ஈசுவரன் , பதம் 


பிருத்வு , கோத்திரம் 


அகத்தியன் , சாதி 


வைசியன் , யோனி 


பெண் யானை 


பட்சி 


வல் . 


விருட்சம் 


-- 


இலுப்பை , கணம் 


தெங்க கனம் , நட்சத்திரம் 


ஓடம் 


போன்றிருக்கும் , இராசி 


மீனம் , வாரம் 


வாழம் . 


பங்குனி மாதம் பகை . 


ஐப்பசி மாதம் கசியம் . 


10 நாழிகைக்கு மேல் 


நாலு நாழிகை விசம் . 


வெதுப்புத் தோன்றில் ஏழு நாளில் விரும் . 


போது நெய்யினாலே ஓமம் பன்னுறுவது . 


பா ஓம் சோழம் பஸ்விடுவது . 


. 


முன்று நாவில் பொறுக்கும் . உருத்த புடவையும் கம்பளியும் ஆடும் பனியாரமும் 
தானங் கொடுப்பது . புதன் கடில் விசயோகம் . வெள்ளிகடில் சித்தயோகம் . 
பென் திரவில் புத்திரனைப் பெறுவாள் . இவன் தணம் : சத்தியவான் ; தனதாலிய 
முடையவன் : பெருக்க வெத்தியு டைடவன் ; பொய்சொல்லால் ; வித்து வாழ்தாருக்கு 
நல்லவன் , சவுக்கியமுடையவன் . யாத்திரைக்குப் பால் குடித்து வழிபோவது . 


154 


முதற்கால் தனசு வியாழத்தின் பலன் 


சிறிதே யென்றும் கொய்சொல்லால் சிவந்த கண்கள் செங்குழலான் 


அறிவு மிகவும் பெருங்குளத்தான் அடைந்தோர்க் கன்பன் அழகியனாம் 
பொறிசேர் மைந்தன் மனையாளைப் பொருளா யெல்லான் புகழ் விளங்கும் 
வெறிசேர் குழலி மடமாதே வியாழக் காலிற் பிறந்துள் ளானே . 


முதற்காலுக்குக் காலச் சக்கரம் 


மேட்ச் செவ்வாய் 


7 


கன்ஃபுதன் 


9 


உப வெள்ளி 


16 


தலாம் வென்னி 


16 


மிதுனப்புதல் 


விருச்சிகம் செவ்வாய் 


7 


கடகச் சந்திரன் 


21 


10 


ததச வியாழம் 


சிங்கமாதித்தன் 


5 


ஆக வயது 


85 ( 100 ) 


இரண்டாங்கால் பதனப்புதல் பலன் 


145 . 


மேதையா வனங்கன் சால வேந்தரால் விருப்ப முண்டாம் 
மாதுமா வருவு மாகும் மலம் பிறர்க் கறிய வொன்கான் 
தாது சேர் குழல் வாள்மேல் தனம் பொருள் சார நில்லால் 
மீகரு வலக்கை யெள்ளான் மிதுனவங் உதத்தி லானே . 


இரண்டாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


கன்னபுதன் 


9 


மகரச்சலி 


21 


கடகச் சந்திரன் 


4 


கும்பச்சன் 


10 


சிங்கமாதித்தன் 


5 


மீன் வியாழம் 


9 


7 


மிதுனப்புதன் 


விருச்சிகச் செவ்வாய் 


85 


16 


ஆக வயது 


துலாம் வெள்ளி 


155 


முன்ஜாங்கால் கும்பச்சனியின் பலன் 


146 . 


அமை துடைய னாகும் உறவொடு பழியுஞ் சேரான் 


மானம் துடைய நல்லன் மனம் பிறர்க் கறிய வொன்னா 


மேன்யு முருவு நல்லன் மிக்கதோ ரறிவு மில்வன் 


கானகந் திரிந்து வாழும் காரியங் கூத்தி லானே . 


மூன்றாங்காலுக்குக் காலச் சக்கரம் 


16 


10 


உப வெள்ள 


ததச வியாழம் 


மேஉச் செவ்வாய் 


விருச்சிகச் செவ்வாய் 


7 


மீன வியாழம் 


19 


10 


அலாம் வெள்ளி 


கன் ைபுதன் 


9 


கும்பச்சன் 


83 ( 86 ) 


மகரச்சனி 


இப்பால் நாலாங்கால் மீள வியாழத்தின் பலன் 


147 . 


மாந்துளிர் போலு மேனி மனத்தினில் கல்வி கற்கும் 
யேந்திய குலத்துக் கெல்லாம் பிசைந்ததோ ராச னாகும் 
காந்தபின் எடக்க மாட்டான் கனங்குழை யார்க்கு நேயன் 
சேர்ந்தவர்க் கன்ப னாகும் செய்யபொற் காவி லாவே . 


நாலாங்காலுக்குக் காவக் சக்கரம் 


- 


10 


21 


தரசு வியாழம் 


கடகச்சந்திரன் 


5 


மகரச்சவி 


சங்கமாதித்தன் 


கும்பச்சன் 


கன்னிபுதன் 


மீனவியாழம் 


10 


துலாம் வெள்ளி 


85 ( 79 ) 


7 


விருச்சிக்கச் செவ்வாய் 


இல் மகாதிசையின் பலன் 


7 


17 


செவ்வாய் 


புதன் 


18 


7 


இராகு 


கேது 


156 


சுக்கிரன் 


20 


இராசா 


16 


சூரியன் 


5 


19 


சந்திரன் 


10 


120 


இவன்பிறந்தபோது புதன் திசையில் தத்து . 7 வயதில் சிரங்கால் 
9 இல் நான்கு கால் மிருகத்தால் , 22 இல் கன்வோவால் - சிலந்தியால் , 
35 இல் உயர ஏறி விழுதல் , 57 இல் வாதசன்யைால் , 60 இல் வெறுப்பு 
சேத்துமத்தால் , 66 இல் வெதுப்பு கழிச்சலால் ( ஆகியன நிகழலாம் ) . 
100 வயது சென்று ஐப்பசி மாதம் அமரபட்சம் பரதமையும் வெள்ளிக் 
கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் உதித்த 6 நாழிகைக்கு மேல் வெதுப்புத் 


தோன்றில் இறைவனடி சேர்வார் . 


இவன் பிறந்த போது ஆதித்தன் உதயமாகில் தனவானாம் : சந்திரன் 
உதயமாகில் புண்கியவானாம் . செவ்வாய் உதயமாகில் வித்தையுடையவன் : 
புதன் உதயமாகில் நன்றாய் வாழ்வான் , வியாழன் உதயமாகில் தறித்திரனாவான் ; 


வள்வியு தயமாகில் கல்வியுடையவனாம் . சன் உதயமாகில் தேசாந்திரியாவான் ; 
இராகு உதயமாகில் மாறு கண்காவான் , இந்த நட்சத்திரம் உச்சமாகில் 
பரிதுவத்தில 1 * நாழிகை யறும் . முற்றும் . 


148 . 


ஞாயிறு மூன்றாம் வீட்டில் னல்பதி னொன்றான் வீட்டில் 


சேயிரு பத்தாம் வீட்டி இருந்திடில் செல்வ முண்டாம் 


ஈவது மிதக்க முண்டாம் திரியை வெல்ல லாகும் 


சேயா தறிக்கும் பேறாம் தீரா நோய் தீருந் தானே . 


149 . 


ஒல்விலயந் தேழு நாலில் ஒன்பதில் பக்வி ரெண்டில் 
யென்னறி தாயி ருந்தால் பிறந்திடில் காந்தி யாகும் 


கல்லினில் நோய தாகும் கனவுசொற் பனமு மாகும் 


யென்கில் கரும மாகா யன்றால் பகையு மாமே . 


15 ? 


குரு . 


150 . 


இருபதி வொன்மீ அந்தில் பெருமட னொன்பான் தன்னில் 


குருவிருந் தாக்கால் செல்வம் குதிரைவென் துடைதீ வட்டி 


தருமமும் தான் மும்தாய் தந்தையும் துனையு முண்டாம் 


அருமையும் பெருமையு முண்டாம் அரசர்பேட் டியுமுன் டாகும் . 


151 . 


பத்துடன் மூன்று நாலும் பன்னிரன் டோடே எட்டும் 


மத்தியம் மார்பில் ஒன்றில் மன்னவ எருந்தக் காலே 
நித்தியம் அலைச்சல் தத்து நடக்குரம் வாத பித்தம் 


பெற்றவர் பிறப்புப் பிள்ளை பெண்சாதி பகையு மாமே . 


152 . 


பணிரெண்டுடன் வேழோ டொன்பான் பத்திரு நாலு அஞ்சில் 


சலியிருந் தக்கால் நட்டம் தசும் சேதம் உயிரும் சேதம் 


தவிசிறை மான பங்கம் தன்னறி வா லே மோசம் 


மனைவிட்டு நாடுவிட்டு மறுநக நேகு வாரே 


153 . 


ஆடி பன் ஜொன்பான் முத்தில் ஆந்தக விருக்சில் பாக்கியம் 


கறு பே ருறவு முண்டாம் தரை விலாச் செல்வ முண்டாம் 


ஏற்பல் லக்கு முன்டாம் இடம் பொருள் யேவ வண்டாம் 


காறுபா றாறு அஉட லச்சுமி கடாச்ச மேன்மேலு முண்டாம் . 


154 . 


உடன்சென்ம வக்கி னத்துக் கொன்பது அஞ்சபத்தில் 


முடவன் சே யிரவி யிந்த மூவரி லொருவர் நிற்கில் 


திமொரு பதாவுக் கலம் சென்மத்தில் செவ்வா யேழில் 


அடக்கிற் கைப்பென் வாந் ஆண்டுமுன் ஏற்பல் தந்தை . 


155 . 


ஒன்பதுக் கொன்ப தஞ்சில் வொள்ளியோன் அரசன் நிற்க 
யின்பதிக் கினியா னெட்போன் யிந்துளன் கூடப் பார்க்க 
தன்பதிக் கிரனன் ஆட்சி தாலுமே வாப மாக 
அல்பதுக் கன்ப தாய் அவன் பதா யிருப்பன் எறே . 


158 


சந்திரன் பலன் 


குழந்தை செனித்த லக்கினத்துக்கு நாலாட்டத்துக் குடை யோனும் 
புதனும் தீயோர் வீட்டிலாவது தீயோர் கடிலாவது சந்திரனுக்கு ஏழாமிடத்தில் 


ச . செவ்வாயாவது இருந்து மேற்சொல்லிய கிரகங்களைச் சுவதிருஉந்டி 
இருந்தால் தோசமில்லை . இல்லாவிட்டால் தோசம் . பத்து நாள் . பத்து 
மாதம் . பத்து ஆண்டு . இதுவுமன்றி நாலாமிடம் எட்டாமிடத்தில் சந்திரனிருந்தால் 


தாய்க்குத் தோசம் . 


செவ்வாய் 


மூன்று ஆறு பதினொன்றில் இருந்தால் சினேக்த சகோதர அதுகலம் . 


இஉ டகாரிய பலிதம் . 


திரேஉ சௌக்கியம் , கடும்ப சுப லாப வரவு . 


கோபக் 


ஏழு , எட்டு , பன்விரண்டு சென்மத்திலிருந்தால் திரேக காங்கை , 


குரோதம் . 


குரும்ப வேட்டை , 


தொடு வழக்கு மானபங்கமான வார்த்தை 


கட்டி , காங்கை , காயம் , கல்லடி சினேகித சகோதர கலகம் இவ்விதமாக 


நடக்கும் . 


கு செசு 


- 


ஆ 


gan 


मकी 


சந் 


கு 


செ 


ஆட்சி 


24.சம் 


சனி 


செ 


கு செ அ 


பு 


சனி 


சந்ஆ 


159 


சே- சோ - 


அசுவின 


- 


லே லோ 


பரவி 


- 


- 


கிருத்திகை 


வோ - வா - வி 


- 


ரோசின் 


வே - வோ - கா - 


மிருகசீரிடம் 


-க - கா -- சா 


திருவாதிரை 


கே- கோ-- மி 


புனர்பூசம் 


எ - வோ - டா 


* 


பூசம் 


- 


டி.டு - டே- டோ 


ஆயில்யம் 


மா - மீ - ந - மே 


- 


மகம் 


- 


மோ -டா - டு 


பரம் 


டே - டோ - பா - ப 


உத்திரம் 


அஸ்தம் 


ப.சா - நா - தா 


சித்திரை 


பே - போ - ராசர் 


- 


சுவாதி 


p -ரே - ரோ - தா 


விசாகம் 


தி - தூ - தே - கோ 


- 


அதசம் 


நா -நீ - ர - நே 


நோ - யா - - 


மூலம் 


யே - யோ - பா - பி 


பூராடம் 


பூ - தா - பா - டா 


யே - ய்யோ - ஜ்ஜ - ஜி 


உத்திராடம் 


திருலோலம் 


- 


ஜ்ஜ - ஜே - கோ - நா 


1 


உறா - உதி- கர வேறு 


- 


சதயம் 


உேறா - சா - சீ - க 


பூரட்டாதி 


ஜே - ஜோ.தா.த 


உத்திரட்டாதி 


ச -ஸ்பா - தா 


இரேவதி 


தே - தோ - ஸ்டா - க்ளி 


160 


முடிவுரை 


நட்சத்திர மாலை என்ற இச்சுவடியைத் தூய்மை செய்து 


பதிப்பித்ததன் காரணமாகச் சில முடிவுகளைப் பெற முடிந்தது . 


வருமாறு : 


1. சோதிடத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் கொடுக்கப்பட்டுள்ள 
நான்கு உச்சரிப்பு ஒலிகள் இங்கனம் என் அமைகின்றன என்பதற்கான விளக்கத்தை 
ஆய்வு நிலையில் அறிய வேண்டியுள்ளது . 


2. இந்நூலில் கூறப்பட்டுள்ள காலச் சக்கரங்கள் வாழக்கடிய 


வயதைக் குறிக்கின்றதா என்ற குறிப்பு இல்லை . மேலும் , ஒவ்வொரு 
கோளுக்கும் எனப் பரித்தளிக்கப்பட்டுள்ள ஆண்டுகளுக்கான காரணமும் தெரிய 
வில்லை . எனவே , காலச் சக்கரத்தைப் பற்றிய ஆய்வு முழு நிலையில் 


மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று . 


3. சோதிட அறிஞர் இந்நூலை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி . 
கறப்பட்டுள்ள பலக்கள் பொருத்தமாக உள்ளனவா என வீக்கம் கூறமுடியும் . 
மற்ற படி இந்தூ வின் அக , புற அமைப்பு , நடை , எழுத்தாற்றல் , பலன்களைக் 
கறும் ஒழுங்கு முதலியவற்றைக் சீர்து க்கிப் பார்க்கும் போது , இது நல்லதொரு 


சோதி நூல் என்ற முடிவுக்கு வர முடிகிறது . 


4. இந்நூல் சோதித் துறைக்கும் சோதிடருக்கும் பயன்தரும் வகையில் 


அமைந்துள்ளது . 


5. அக்காலச் சோழர் பலங்களைப் பாடல் முறையில் யாத்துக் 
கரம் அளவிற்குத் தமிழில் புலமை பெற்றிருந்தனர் என்பதை இந்த வால் அறியலாம் . 


161 


துணைடார் பட்டியல் , 


அரபவ சோதிடம் 

1977 


சூடாமணி விவாசாரியார் , 
ஸ்ரீ இந்து பப்ளிகேசன் . சென்னை . 


அபிதான சிந்தாமவி, 

1981 


சிங்காரவேலு முதலியார் . 
ஏசியன் எடுகேஉ க னல் சர்வீஸ் 
புதுதில்லி . 


கழகத் தமிழ் அகராதி 

1954 


திருநெல்வேலி சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக் கழகம் 


சோதிட இரகசியங்கள் 

1982 


ஏ .எம் . பிள்ளை . 
ராசி பப்ளிகேட்கல்ஸ் , சென்னை 


சோதிட சிந்தாமணி 


ஆர் 154 அரசினர் சவடி நூலகம் , 
சென்னை 5 . 


நட்சத்திரப் பலன் , 


அர் 4779 , அரசினர் சுவடி 
நூலகம் , சென்னை 5 . 


நட்சத்திர மாலை , 


மூலக் சுவடி 207 , உவகத் 
தமிழாராய்ச்சி நிறுவனம் , 
சென்னை 113 . 


நட்சத்திர மாலை 


ஆர் 238 ( சி ) அரசினர் சுவடி 
நூலகம் , சென்னை 5 . 


நட்சத்திர மாலை 


ஆர், 308 ( டி ) , அரசினர் சுவடி 
நூலகம் , சென்னை 5 . 


நட்சத்திர மாலை 


டி 2014. அரசினர் சுவடி நூலகம் . 
சென்னை 5 


நட்சத்திர மாலை 


டி 2 640 , அரசினர் சுவடி நூலகம் , 
சென்னை 5 . 


நட்சத்திர மாலை 


ஆர், 4841 , அரசினர் சவடி நூலகம் , 
சென்றன 5 . 


நட்சத்திய மாலை 


நர் 75 38 , அரசினர் சுவடி நூலகம் , 
சென்றன 5 . 


162 


நம்மைச் சுற்றியுள்ள பேரண்டம் . 

1965 


சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் . 
தமிழாக்கம் தி.வி. லட்சம் 
நரசிம்மன் , சென்னை . 
தமிழ் வெளியீட்டுக் கழக வரிசை 
எண் 64. * 


* 


ஜாதகம் பார்ப்பது எப்படி ? 

1975 


தமிழ்வாணன் . மணிமேகலைப் 
பிரசுரம் , சென்னை . 


ஜோதிடம் கற்க சுலப வழிகள் 

1982 


ஏ .எம் - பிள்ளை . இமயப் பதிப்பகம் . 
நாகப்பட்டினம் - 


Fundamental Prindles 
of Astry.logy , 

198 ? 


K.S. Krismamurti ,, 
Krishnamurti Puhlientions , 
Madras . 


University of M - dras . 


Tamil lexicon , 

1982 


163 


அருசொற் பொருள் : 


- 


அங்கிஉகம் 


வயிரம் 


அசனம் 


-- 


சோறு 


அத்தம் 


வின்மன் , அஸ்தம் 


- 


அந்தகன் 


அழிப்போன் 


அப்பு 
அரிக்னக 


. 


வலிமை 


- 


அரும் பொருள் 


முயன்று உணரும்படியாக அமைந்துள்ள சொல் 
உடம்பின் நடுவிடம் 


| 


அனங்கன் 


ஆதித்தன் 


மன்மதன் 
சூரியன் 
குருட்டு விழி 


ஓனக் கன் 


வியாழன் 


ராசா 


எக்காளம் 


ஒரு ஊதுகுழல் 


எக்சணி 


பெண் பிசாசு 


எரியன் 


செவ்வாய் 


ப 


ஒஷ்ணார் 


ஒன்றாதரவா 
புகழ்மிக்க பொருள் 


ப 


ஒண்பொருள் 


ஒன்றிய 


ஒளி பொருந்திய 


கடிமதக்காளை 


மிகுதியான வலிமையுடைய இளைஞன் 


கடியனாகும் 


கோப முடையனாகும் - 


ப 


விரைவாக 


கடுக 


ப 


குரங்கு . நாய் . 


பூனை , 


முச இவற் றிலான் 


கடுவன் 


கமலம் 


தாமரை 


ப 


கழுகுவர்ணன் 


பாக்கின் நிற முடையவன் 
மீன் 


கயல் 


- 


காந்தபின் 


இளமை தீர்ந்தபின் 
யானை முகம் 


- 


கரிமுகம் 


164 


கரியினம் 


வலிமைமிக்க அன்மகன் 


கிரணன் 


கதிரவன் 


கிரந்தி 


-- 


மேகவூறல், 


குசலன் 


ஆற்ற லுடையவன் 


குனி 


- 


குடுமி 


- 


குதலை 


குவிமுலை 


- 


இனிய மொழி 
உருண்டு திரட்சியான முலை 
கெடும் 


. 


குன்மும் 


- 


க 


கைத்தலம் 
கோலிகன் 


- 


( தி நய்யுந் தொழில் செய்யும் கீழ்ச்சாதியான் 


சண்டன் 


- 


கடு 


காபமுடையவன் 


சத்தமி 


ஏழாந்திதி 


பகைவன் 


- 


சதுர்த்தி 


நான்காம் திதி 


- 


சனி 


காரியன் 


சட்டி 


பந்ரனது ஆறாந்திதி 


சார்வது 


பற்றுவது 


- 


சால் 


மிகவும் 
சிம்ம ராசி 


1 


சிங்கம் 


சிட்டர் 


- 


கல்வி நிரம்பிய சான்றோர் 


சித்தம் 


மனம் 


சித்தயோகம் 


யோகம் அனுள் ஒன்று 


- 


சிரார்த்தம் 


இறந்தோர் பொருட்டுக் செய்யும் சடங்கு 


சுந்தரம் 


அழகு . நன்மை 


சூத்திரன் 


நான்காம் வருகத்தோன் . தச்சன் 


குவியம் 


பயனற்றது , பாழ் 


செரு 


அகந்தை 


சென்மம் 


- 


பிறப்பு 


- 


சென்ம லக்கினம் 


ஜாதகன் பிறக்கும் பொழுது உதயமாகும் இலக்கினம் . 


- 


சேமன் 


போக்கிலி 


- 


- 


குழந்தை 


165 


சேயன் 
சேயிழை 
சோதி 
சொற்பனம் 
சோரன் 
தகர்வினன் 


தசமி 


- 


தடவ ரஷ் 
தத்து 


தாது 


- 


தார் 


திசை மானாம் 
திரவியம் 
தெள்ளிய 
தொடுவழக்கு 
தொத்தவன் 
தொல்லை 
நசி 
நாரிகை 
நீளிய கருமம் 
நீளியம் 


செவ்வாய் 
பென் 
சுவாதி 
கனவு 
கள்வன் 
மெச்சும்படி ஆற்றல் காட்டுபவள் 
பத்தாந்திதி 
வளைவு 
சாதகத்தின்படி தேரும் ஆபத்து 
மலர் 
சங்கிலி 
பேர் பெற்றவனாம் 
பொருள் 
தெளிவான 
தொடர்ந்து வரும் வியாச்சியம் 
பிரயோசன மற்றவல் 
பழனம் 
அழிதல் 
பென் 
நீண்ட கருமம் 
கோள் 
ஐந்தாந்திதி 
பகைவர் 
ஊர் 
வேள்விப் பயன் 
இலாபமாஜக , பலிக்கை 
கர் ைமயான செவியன் 
நட்சத்திரத்தின் பிற்பகுதி 


4 . 


பாகியார். 


* 


- 


புதன் 


- 


பலிதம் 
பாம்புறல் செவியன் 
பின்னரை 
புத்தி 
புந்தி 
புள்ள டிரேகை 
போகி 
மத்திமம் 
மருள் 
மிதக்கம் 
முன்னரை 


. 


மனம் 
புட்கால் போஸ் குறியுடைய ரேகை 
சுக போகங்களை அனுபவிப்பவன் 
நடுத்தரம் 
மயங்குதல் 


- 


- 


1 


செழிப்பு 


- 


- 


வல்ல பன் 
விச் சளி 
வெகுட்சி 
வெட்டை 


நட்சத்திரத்தின் முன் பகுதி 
குரியன் 

அருஞ்செயல் புரியவன் 
மீன் கொத்திப் பறவை 
சினம் 
நோய்வகை , வெப்பம் 


166 


பொல்லடைவு : 


அக்கினி பகவான் 


12 


அய்யம் 1 


அக்கினி பயம் 


125 


அரசங்கொழுந்து 2 


அகங்குறையும் 


56 


அரசர் 150 


அகந்தாழும் 2 , 7 , 29 ( பல இடங்கள் ) 


அரசுநெறி 28 


99 


அரன்மனை 16 


அரிக்கக 127 


அகஸ்த்தியன் 7 
அங்கியத்தினானே 3 , 5 , 6 , 9.11 ( பல இடங்கள் ) 
அங்கிருவல் 3 


அரிசி 51 


அரியவயர் 61. 100 


அசனம் 78 , 111 


அருந்தவத்தோர் 23 


அசுலிலி 1 


அரும்பொருள் 9 


அஞ்சான் 11.19 


கடை 150 


அருள்பொருள் 21 


அடவது 45 


அடைக்கலாங்குருவி 105 


அருவில் : 13 


அடைந்தோர் 16 , 79 


அதான்பம் 113 


அக்டங்காக்கை 40.127 


அனரயில் 2.12.72 


அன்டினார் 77 


அரை உடை இனத்தன் 13 


அல்லல் 77 


அவிய 132 


அல்லியங் குழலி 40 


அவிவோ கன் 56 


அலங்கள் 5. 37 


அத்தம் 67 


அத்தியரம் 12 , 67 


அலங்காரப் பூசன் 139 


அலங்காரப் பிரியம் 29.2 


அந்தகன் 153 


அலங்கார வார்த்தை 105 


அலங்குழையாள் 18 


அந்திரப் பொய்கள் 21 


அலைச்சல் 151 


அப்பு 40 , 45. 56 


அவிட்டம் 121 , 125 


அம்மை 71 


அழகியல் 12. 16 


அமரபட்சப் 16,109 


அள்ளிய 18 


அமிர்தயோகப் 12 


167 


அற்பன் 65 


ஆதிரை நாள் 28 


அற்புதம் 78 


ஆந்தை 18 , 29 


அறிவில் 16 


அம்மி 45 


அறிவுநூல் 2 . 


ஆயமனியம் 11 


அறும் 38 ( பல இடங்கள் ) 


ஆகமுன்ன ழகன் 100 


அன்பன் 7,15 , 23 


ஆயுசுவிருத்தி 34 , 83 


அன்னம் 34 , 55 


ஆயுதம் 22 , 23 


அன்னமின்னடை 121 


ஆருபி 116 


ஆருவன் 111 


அவர்கள் 25,70,103 


ஆலமரம் 51 


அனல் 27 


ஆவணி 55.104 


அகலம் 155 


இனி 23 


அனுசம் 88 


ஆத்தாக e 44 


அனுபோகம் 78 


இசைந்தவ 15. 30.83 


அனேகம் 22 


இட்டு 1 


அனைய 2,14,17 


இடதுபக்கத்து வியாதி 33 


அஸ்தம் 22 


இடம் பொருள் 15 3 


அட்டமி 76. 82 


இடடன் 11 


அட்டலச்சுமி 153 


இடை 2 


ஆகாயம் 67 , 121 


இந்தளன் 155 


ஆசாரம் 12 


இயல்பட 143 


ஆடு 45 


இரண்டாங்கால் 4 ( பல இடங்கள் ) 


ஆண் 62 


இரணங்கள் 11 


இரத்தம் 89 


ஆடையலங்காரன் 34 


இரப்பவர் 83 


ஆக்சிங்கம் 132 


இராகு 6,22 ( பல 


இட கள் ) 


ஆண்டு 7 


இராசபடை 71 


ஆண்புலி 72 


இராசபுருசன் 11 


ஆண்யெலி 51 


ஆதித்தன் 7. 44,120 


இராசா 6,11,15 , 30 , 67 ( பல இடங்க 

ள் ) 
இராசாளி 2 


ஆதரவு 10 , 20 


168 


இராசி 2 ( பல இடங்கள் ) 


உப்வே 17 


இராட்சச கானம் 12 45 ( பல இடங்கள் ) 


உயரயேறி 115 


இரும்பல் 11 


உயிரான இராசி 11 


இப்பை 143 


உயிருஞ்சேதம் 152 


இலுப்பைப்பூ 51 


உரைக்க 7,12,77 


இலைக்கறிப் பிரியங் 18 


உரையன் 121 


உரோகிணி 17 


இறைவனடி சேர்வார் 6,11 , 38 

( பல இடங்கள் ) 
இட்ட காரியம் 155 


உலா 89 , 


127 


உழவற 61 


ஈசுவரன் 2 


உளம் 14 


ஈண்டிய 83 


உள்ளவனாம் 33 , 87 


ஈயான் 88 


உளுந்து 51 


ஈவான் 110 


உறவு 14.31 


உக்கிரம் 137 


அத்தான் 18 


உச்சம் 76 


ஊர்வழி 51 


உகந்து 39,89 


ஊனக்கன் 131 


உடை 2 


ஊனம் 16 , 31 


உடையன் 14.78 


எக்கானம் 100 


உண்டாம் 9 


எதட்சி 22 


உண்டி 20. 45.97 


எச்சனி 11 


பண்ன 1 


எட்டனை 19 


உண்ணாக்கண் 120 


எட்டிமரம் 2 


உன்னும் 16,17 


என்னம் 136 


உன்மை 2 , 67 


எனால் 79 , 87 


உத்தம குவான் 34 


எலிக்கடி 33 


உத்திரட்டாதி 137,142 


எரியினம் 11,191117 


உத்திரம் 61 


எருக்கம்பூ 29 


உத்திராடம் 110 


எருக்க மரம் 62 , 78 


உத்திரியம் 44 


எருது 62 


உதயம் 11 


எருனம 67 


உதிரம் 27 


169 


என்ன 51 


கட்டு சோலை 132 


ஏவல் 136,153 


கடப்ப மரம் 127 


ஏகாதசி 11,12 


கடல் 111 


ஏகுவாரே 152 


கடாச்சம் 153 


ஏந்திர 15 , 30 


கடியனாகும் 34 


ஏற்பவர் 77 


கடிமதக்கானை S. 24 , 38 


ஏறுபல்லக்கு 153 


கடுகவே 73 


ஐப்பசி 83,109,138 


கடுஞ்சொல் 29 


ஐஸ்வர்யமுடையன் 7 , 55 


கடுதடை 34 


ஒக்கும் 105 


கடுவரை 45 


ஒன்னாது 14 , 31 , 37 


கடுவன் 2 


கண்டிலர் 29 


ஒண்பொருள் 4 , 59 


வு 


மூக்கோல் 116 


கண்ணழகியல் 40 
கண்ணியமுடையவன HS . 
கண்ணினாளே 4.8 , 22 


ஒழுக்கமடே பவன் 2 


கல்வே 6,15 


ஒள்ளிய 4 , 26 


கனம் 2.7 ( பல இடங்கள் ) 


ஒளிதிகழ் 14 


ஒற்றைத் தலைவலி 67 


கதிரவன் 8 , 22 , 41 , 87,121,136 


கபால சன்னி 104,125 


ஒன்றான் 5 


கம்பளி 45 


ஓக்கும் 132 


கமலம் 105,132 


ஓடம் 34 , 143 


கமுகுவாணன் 88 


ஓடியிருக்கும் 29 


கயல்வரி 143 


ஓதிவைக்க 73 


கரடி 104 


ஓதிய 116 


கரப்பான் 105 


ஓமம் 2,7,100 


கரிமுகம் 118 


கட்டி 155 


கரியினம் 14 


கட்டில்கால் 62,105 


கருபன் 72 


கடகக்கால் 6 


கருங்காலிமரம் 23 


கடகச் சந்திரன் 3,4 , 6 


கருத்துடன் 12 , 62 


கடகம் 34 


கருப்பக்கட்டி 2,121 


கடகராசி 39 


170 


கருப்பஞ்சாறு 78,100 


காந்த பர் 15 , 30 


கருமம் 17 , 23 


காந்தி 149 


கருவியாதி 76 


காய்ச்சல் 16,136 


கல்லடி 155 


காயம் 155 


கல்வி 12.17 


கார்த்திகை 21216 . 


82 


கல்விமானாம் 87 


கார்பர் 88 


கல்வியனாம் 11 


காரியங்கள் 28 , 31 


கலகம் 155 


காரச் சக்கரம் 3 , 4 , 5 ( பல இடங்கள் ) 


கால் நோய் 55 


கலை 2.6.38 


காலன் 4 


கலைமான் 94 


தானானே 8 ( பல இடங்கள் ) 


கழுத 51 


காளிசேர் 8,22 . 41 


கள்ளர் 6 


காமள 12 , 26 


களவு 149 


காத்தேரி 50 


களைகள் 117 


காற்றாடி 56 


கற்கும் 4 , 6 , 9,12,17 


காபோறாறு 153 


கற்ரணர்ந்தார் 78 


கானகம் 64 


கறக்க E , 24 , 38,70,122 


கூடா 73 


கதைகள் 60 


கிரகப்கள் 155 


கன்னிசை 29 


கிறன . 155 


கன்னியு தன் 4.20 ( பல இடங்கள் ) 


கிரந்தி 120 


கிளாமரம் 89 


கன்னியர் 45 


கிளை 94 


கன்னியானே 62 


குசலன் 32 


கன குழைவவர் 15 , 30 


கந்சி 13 


கனமகிழ் 14 


குடும்பம் 155 


கனவு 133 


குடும்ப லேஉடை 155 


காக்கும் 77 


சாந்தரும் 29 


காகம் 


7 


குவம் 7,12 


காங்கை 155 


குதலைவான் 327 , 60,125 


காந்தநோய் 7 , 62 


171 


குதினர 150 


கையும் காலும் 12 
கொங்கை 127 


கும்பக்கால் 14 


கொடுங்கண்ணாளன் 10 , 20 


குடும்பச்சனி 4 , 20 ( பல இடங்கள் ) 


கொடுமை 3 , 27 


குடும்பம் 93 


கொண்டலென் 29 


குரு 67 


கொள்ளான் 8.78 


குருடனாம் 33 


கோட்டான் 138 


குலம் 15.136 


கோ 4 2,18,72 


குவளை 27 


கோத்திரம் 2.7 ( பல இடங்கள் ) 


குவிமுலை 110 


கோதுமை அரிசி 34,78 


குழந்தை 155 


கோபக் குரோதம் 155 


குழலாள் 5 , 25 


கோலியனாம் 142 


குழலினா தன் 29 


கோழி 23 , 127 


குழலே 16 


சக்கிரவாளப்புள்ளு 89.94 


குள்ளிய 102 


சகல உளரல் 133 


குளிர் தோசம் 104 


சகோதரர் 155 


குளிர்வாதம் 125 


சண்டனாம் 142 


குறிப்புடன் 39 
குன்றும் 67 


சத்தமி 45 


சத்தியவான் 62,143 


கத்துடன் 12 


சத்துரு 6.33 


கந்தல் 3 


சதயனாள் 126 


கர் மனது 127 


சதுர்த்தசி 38.67 


கூறு சேத் 3 


சந்தனம் 138 


கர பேருறவு 153 


சந்திரன் 6 , 11 , 94,127 ( பல இடங்கள் ) 


கெளித்தி 7 


சந்தோசம் 93 


கேட்டை 94 


சழுத்து 2 


கேது 6.11 ( பல இடங்கள் ) 


யயாதி 76 


கேளாய் 18 


சரசுவதி 72,121 


கைத்தலம் 132 


சரீரம் 45 , 62 


கைப் பென் 154 


சலக்கனர 2 


கையது 34,105 


சவற்கப்பிரியன் 2 


172 


சவுக்கியம் 155 


சீர் தரும் 10 , 20 


சளி 60 


சீரமதுடையன் 127 


சன்னி 27 , 109 


சீரியம் 32 , 47 


சனி 6,12 ( பல இடங்கள் ) 


சீரியே 65.113 


சனிஸ்வரன் 83 


சீலம் 126 


சிவகாரியம் 7 


சட் . 12 


சாதம் 29 . 


100 


சுக்கிரன் 6 , 22 , ( பல இடங்கள் ) 


சாதி 2.7 ( பல இடங்கள் ) 


சுகம் 88 , 99 


சாந்து 2 


சுந்தரப் பலன்கள் 21 


சார்வது 10 , 20 , 85 


சுந்தரப் புலன்கள் 9 


சாரப்பாம்பு 23 


சுப திருஉடி 155 


சப்யோகம் 83 


சால 3,5,18 , 37,126 


சிங்கம் 51 


சுபலாப வரவு 155 


2 


சிங்கமாதித்தன் 3 / ( பல இடகள் ) சுவாகா 


சிட்டர் 11,19 


சுவாதி 77 , 82 


சித்தம் 67 


சுழி 27.60 


சித்தயோகம் 143 


சூட்சமும் 56 


சித்திரை 6,7,12 , 62 , 72 


கட்சி 155 


சினதவ தே 32 , 47 , 97 


சூத்திரன் 12,18 


சிரங்கு 147 


சூரியன் 6,11 ( பல இடங்கள் ) 


சிரார்த்தம் 2 


கனியம் 2,7,11,12 ( பல இடங்கள் ) 


சிலந்தி நீர் ஒழுக்கு 6 


சூலை 76 


சில நீதியால் 27 


சூழ்ந்து 78 


சிவந்த கண்ணன் 13,16 


சூனியவர்க்கம் 12 


சிறக்க 14 


செங்காலி மரம் 29 


சிறிதே 16 


செந்நாய் 29 


சினே கிதர் 155 


செந்தாழம்பூ 83 


சீக்கரித்திருக்கும் 34 


செம்புலிக்கடாய் 40 


சிமந்தம் 2,18 


செம்போத்து 100 


சீமானாம் 7 , 11 


செம்மை யுடையவன் 18,100 


173 


செய்தரும் 10. 20 


சொற்பனம் 149 


செய்யபொற்கால் 15.30 , 82 


சோதிநாள் 77 


செய்யும் 1 , 3,13,18 


சோமவாரம் 27.60.67 


செய்வன் 7,17 , 41 


சோர்வியாதிறம் 9 


செய்வினை 1,17 


சோரனாம் 11 


செயப்பான் 34,116 


சோறு 51,77 


22 


ஞாலம் 


செரித்தன் நாதம் 13 


செரியொன்ற 79 


ஞாாமக்கிழமை 51,125 


செருகுழலாள் 16 


ஞானம் 51 , 81 


செருங் கரியானன் 19 


தகர் வினன் 2 


செருத்த 13 


தசமி 27 


செருவ குரியானன் 76 


தடவனர 2 


செவ்வலர் 29 


தனல் நீரால் 6 


தத்து 2.7.11 ( பல இடங்கள் ) 


செவ்வாய் 6,22 ( பல இடங்கள் ) 
செவ்வாய்கிழமை 2 , 5,7,12 


தத்துவ யோகம் 12 


செறிதரும் 3 , 27 


தந்தை 7 


செறிந்த 89 


தயிரு 51 


சென்மத்தில் 154 


தனபபார்னை 105 


சென் மலக்கினம் 154 


தருமம் 7 , 26 , 61 , 150 


செனிக ைகயில் 11 


தரிக்கும் 148 


செனித்த லக்கினம் 155 


தரித்திரம் 55 


சேத்துமம் 44.104 


தரும்புகழ் 10 , 20 


சேய் 148,154 


தருவனாகும் 13 


சேயிழை 1.4.17 


தலை 6.24.38 


சேயினம் 3 , 27,60 


தலைவனாரும் 11,19 


சேனாதிபதி 16 


தவம் 48 


சேவகனாம் 67 


தன்னறிவு 152 


சொர்கம் 45 


தன தானியம் 143 


சொல்லான் 12 , 9 


தனம் 6 , 24 , 83 


தனம்பொருள் 37 


சொல்லுயர் 89 


174 


திருந்தானே 148 


தனவானாம் 147 


தனி சிறை 152 


தீவட்டி 150 


தனுசு 76,100 


துடியிடை 72 


தனுசு வியாழம் 5,10 ( பல இடங்கள் ) 


துணை 150 


ஓய்ம! 78 , 89 


தாதவிழ் 116 


துரியோதனன் 121 


தாதுசேர் 5 , 25 , 37 


துவாத்தனானே 78 


தாய் 7 


துலாங்கால் 10 


தார்வழி 88 


தானதைரியம் 56 


துலாம் வெள்ளி 3.4.6.10 ( பல இடக் 

க்கள் 


துவாதசி 44 , 


133 


தானம் 7. 45 


துஉ டனாம் 44 , 55 


திடம் 72,154 


தூரன் 44 


தினச 6,74,119 ( பல இடங்கள் ) 


தினசதானம் 78 


தெய்வகணம் 2. 6 ( பல இடங்கள் ) 


தெய்வ பக்தி 2,3,7 


திசைமானாம் 16 


தெய்வம் 2 , 7 ( பல இடங்கள் ) 


திண்றம் பண்டம் 100 


தெள்ளிய 4 , 26 


திணை மாவு 62 


திரண்டிருக்கும் 12 


தெற்கு முகம் 78 


தென்னை மரம் 132 


திரயோதசி 87 , 98 


திரவியம் 138 


தேசம் 23 , 89 


திருமுடி 126 


தேசாந்தரி 55. 60 


தேன்க 12 


திருவாதிரை 28 


தேனீ 78 


திருவுளப் பார்ப்பால் 100 


திருவோணம் 120 


தை மாதம் 83 


திரேக காங்கை 155 


தையலார் 105 


திரேகம் 155 


தொடுவழக்கு 155 


தொத்தவன் 110 


திரையோதசி 6 


தொல்லை நூல் 77 


திறம் 28 


தொழிலினில் 42 


தீதறு 116 


தீயரம் 88 


தொழுந்தரு 111 


தோசன் 138 


தீரா நோய் 148 


175 


தோள் 6.7.21,74 


நிலம் 111 


தோன்றில் 2 


நினைவு 111 


நசி யோகம் 121 


நீடட்டுரனாம் 11 


நட்சத்திரம் 6 ( பல இடங்கள் ) 


நீதிநெறியுடையவன் 83 


நடையன் 61 


நீரால் 6 


நற்பனார் 40 


நீரிழிவால் 120 


நல்கும் 18 


நீரு கந்திடவே 50 , 78 


நல்லது 18.21 


நீதி 116 


நல்லறம் 67 


நீளிய கருமம் 8 


நல்லன் 4 , 5,15,17 


நீளியம் 22 


நல்லாள் 127 


நெய் 7,17 , 78 


நவமி 12 


நெயத்தொடு 138 


நன் பொருள் 126 


நெருப்பால் 6.120 


நன்று 6.10 


நெல்லரிசி 34 


நடம் 152 


நெல்லிக்காய் 29 


நாக்கு 137 


நெல்லி மரம் 7 


நாகராசன் 45 , 56 


நெற்றி 2 


நாய்க்கடி 82 


நெறியறிந்து 116 


நாரியர் 81 


நெறியாள் 29 


நாலாங்கால் 6 , 22 ( பல இடங்கள் ) 


நெறியுடை மவன் 18 


நாலுமாட்டி 94 


நேர்பட 127 


நாவல் மரம் 18 


நேரான் 82 


நாழிகை 7,18 ( பல இடங்கள் ) 


நோய் 55 


நாங்காஞ்சாமம் 6 


பகை 2.67 


நான் குகால் மிருகம் 6,11 


பங்குனி 56,138 


நித்தியம் 72 


பச்சிலை 83 


நித்திரைக் கடியன் 72 


பசி 76 


நிபுணன் 8 , 22 


பஞ்சமீ 7,12,71,142 


நிரம்பிய 17 


பஞ்சவர்ணச் சோறு 89 


நில்லான் 3 


பஞ்சால் 47 


176 


பட்சி 2.7 ( பல இடங்கள் ) 


பற்றித் திரும் 7 


பட்டினி 11.19 


பன கட்டி 57 


படை 39 


பாக்கியம் 4 , 51 


பக்ண 2,18 


பாம்புறல் செவியன் 18 


பன்டம் 100 


பால் 29 , 56 , 104 


பண்டிதம் 29 


பால்பசு 121 


பண்டிதனாவான் 12 


பாலசுமரம் 111 


பனும் 45 


பாலவழக்குடையவன் 56 


பனியார் 2 


பாவடமரம் 105 


பன்யா ரம் 12,143 


பாவலர் 13,111,143 


பத்து வல நாழிகை 38 


பித்த கோபத்து 125 


பதி போதான் 56 


பித்தம் 115 


பயனெடுத்து 143 


பிதா 11 


ப y 111 


பிரதமை 12 , 55,109 


பரசிகை 7 


பிரதனாலா 2 


பரணி நாள் 11 


பிரதாபமுடையவன் 89 


பரத்தை 102 


பிரதிஉடனம் 116 


பரந்திருக்கும் 89 


பிரபலவானாம் 44 


பராசுமரம் 56 


பரமத்தி தேவி 2 


பரிகாரம் 2,83 


பரமா 18 


பரிந்திட்டு 17 , 29 


பிரலே ாமன் 94,127 


பருந்து 67,116 


பிரவடி 72 


பலிதம் 155 


பிராமணன் 7 , 34 , 62 , 89 


பலியிடுவது 2,12 , 29 


பிருதிவு 2.7 


பழஞ்சாதம் 33 


பிலவனாகும் 99 


பழம் 12 


பலாக்கிரசாலி 29 


பழனம் 84 


பலா மரம் 94 


பழி 14. 31 


பிள்ளை 72 


பள்ளி 4 


பிள்ளைப் பிணி 6. 60 


பிறத்தியார் 138 


177 


பிறப்புப் பிள்ளை 151 


பெண்குரங்கு 105 , 116 


பன்ன மரம் 40 


பென் சாதி 151 


பின்னனர 23.72.121 


பென் திரண்டால் 12 


புக்கும் 111 


பென்தோசம் 142 


புகழ் 1 ( பல இடங்க ள ) 


பென் நாய் 100 


புடலம்பூ 34.105 


பெண் பூனை 34 


புண்ணிய 7 


பென் 


பானை 89,127 


புண்ணியவானாம் 147 


பென் பெலி 56 


புணர்ந்திடும் 121,138 


பென் வண்டு121 


புத்திமான் 18 


பெத்திளைத்தோர் 110 


புத்தியுடையவன் 12 


பெரிதுடையன் 25 


புத்திரன் 18,116 


பெரியனாகும் 14 


புத்தினம் 21 


பெரியோன் 9.21,24 


புதன் 17.67 ( பல இடங்கள் ) 


பெருக்க 13,51 


புந்தியே! 9 , 21 


பெரும்பாகத்தான் 16 


புரட்டாசி 62. 67 


பெருத்திருக்கும் 78 


புருவம் 27 


பெருத்தடை பல் 6 


புலி 83 


பெருமை 150 


புள்ளடி ரேகை 2 


பெற்றவர் 151 


புறமிசை 28 


பேட்டி 150 


புக்னைமரம் 45 


பேணம் 3,4,7,10 , 20 


புனர்பூசம் 39 


பேய் 16 


பூசம் 39 


பேர்விரும்பான் 94 


பூசை 28 


பொய் சொல்லான் 13,16 


பூதம் 2,7 ( பல இடங்கள் ) 


பொய்யுரை 1,34 


பூர்வ பட்சம் 6.125 


பொரி 111 


பூதம் 56 


பொருக்கும் 18 , 40 


பூராடம் 105 


பொருஜன் 72 


பூஉ ணம் 2,18 


பொருத்த தெய்தும் 13 


பென் கழுகு 56 


பொருத்திய 23 


178 


பொருள் வளம் 13 


மன்டை வியாதி 27 


மணி 114,17 


பொருளுடையவன் 78 


மணியக்காரனாம் 120 


பொருளென் 23 


பொற்கொடி 138 


மத்தியம் 151 


பொறாத போது 67 


மதிமுகம் 10 , 20 


பொறார் 5 


மதியினம் 6.24.38.90 


பொறிசேர் 16 


மந்திரமறைகள் 9,21 


பொன் 1 , 2 , 18 


மந்திரி 16 


மயிருடையவன் 89 


போகி 136 


மயில் 12 


போகில் 2 


மரணயோகம் 12 


போயவற் பெரியன் 100 


மரம் 109 


போர் 132 


மருங்கியிள்ளான் 73 


போர்க்கலை 12 


போராடும் 2 


மருந்திடுதல் 76 


மருந்து சருவவியம் 6 


மகம் 50 , 83 


மருமச்சம் 18 


மகரச்சனி 4.5.6 ( பல இடங்கள் ) 


மருவு 2.3,10,12 , 20.41 


மகா திசை 6 , 22 ( பல இடங்கள் ) 


மருருமுண்டாம் 21 


மகாவிடம் 


116 


மலட்டுபட்சி 111 


மகிழ்ச்சி 1 , 8 , 9,17 


மலடியாவாள் 12 


மகேஸ்வரன் 29 


மலை தரும் 6 , 38 


மகேஸ்வரி 2 


மலையின மான் 111 


மங்களவாரம் 98 


மலை யென 6 , 24 , 38 


மச்ச முள்ளவன் 2 


மறுகிய 3 , 27 


மடந்தை 72,138 


மறுநகர் 152 


மடமா தே 16.33 


மன்னர் 8 , 22 , 37 


மடமானே 79 


மனத்தன் 3,12 
மனம் 3,14 , 15 , 22,63 


மடவார் 7 


கனம் 18 , 56 ( பல இட கள் ) 


மடையன் 60 


மனஉயாள் 82 


மன் 116 


179 


மனையில் 8.22 


மீதுயர் 5 


கோல 18 


மீதுரு 25 


மனையாள் 


மீன்கை தனம் 67 


மனைவீட்டு 152 


மீன வியாழம் 4 , 6,15 ( பல இடங்கள் ) 


மாங்ககப் பரியன் 1223 


முக்கப் பாம்பு 18 


மாசி 76 


முகந்து 78 


மாசிலா 39 


முகம் 2 , 99 


மாதம் 6,11 ( பல இடங்கள் ) 


முடக்கு பாளை 89 


மாதர் 9,10 , 20 , 21 


முடவன் 154 


மாதா 


11 


முடிதட்ட 62 


மாதுமால் 525 , 37 


முத்திரியத்தால் 55 , 82 


மாந்தளிர் 15 , 30 


முத்து 67 


மார்பு 2,12 


முதற்கால் 3,13 ( பல இடங்கள் ) 


மாமரம் 100 


முதுகினில் 3.12 


மார்கழி 16 


முழங்கால் வாதம் 38 


மாளின் க 8 . 22 


முதமையா 132 


மாளினானே 45 


முறு கிர 3 , 27 


மார கன்னாவான் 


147 


முன் கோபி 7,51 


மாலிமலை 23 


முன்னரை 72,121 


மானபங்கம் 1521155 


முன்னிய 121 


மானம் 7. 31 


முன்னிற்பன் 154 


மான மருவுடையவன் 127 


முன் படை யவன் 19,76 


மிகவலி 99 


மூக்கு 40.89 


மிதக்கமுண்டாம் 148 


மூங்கில் 34 


மிதுனக்கால் 5 


மூவ நான் 99 


மிதுனப்புதன் 4. 9 ( பல இடங்கள் ) 


மூன்றாங்கால் 5 


மிதுனவம் 5,135 


மூன்றாஞ்சாமம் 22 


மிதுன வியாழம் 5 


மூன்று தேங்காய்கன் 23 


மிருகம் 87 


மெத்தென 67,132 


மிருக சீரிட் > ம் 23 


மெய்யழகு 105 


180 


மெய்யன் 3,10 , 20 

வ பற்று நோய் 98 
மேதை 5.25.37 

வருந்தி 23 , 45 
மேனி 6.15 

வல்லபத்தன் 104 
மேஉச் செவ்வாய் 3 , 9 ( பல இடங்கள் )வல்லமா 40 
மேஉ , ம் 1 , 2 , 7 

வல்லன் 122,12114 / 17 / 19 

வல்லுறு 143 
மையுரை 1,17 
மோசம் 152 

வலகனக 5 , 25 , 37 


வல திசை 8,41,73 


யாத்திரை 2,18 


வலியன் 111 


யாரையும் 32 


யெள்ளான் 5 , 25 , 37 


வவியுடை 51 


வழக்கறிந்து 7,12 


யோக்கியனாவான் 136 


வழக்கு 8.16 


சோனி 2 , 7 ( பல இடங்கள் ) 


வழிபாடுடையவன் 7 


லட்சம் 83 


வழி 51 


ரவி 154 


வள்ளுவனாம் 76 , 87 


ரி , பகால் 4 


உப வாரம் 12 

வளர்ந்த 6 
ரிஉ ப வெள்ளி 3 , 4 , 5 ( பல இடங்கள் ) 

வளவியல் 94 
ரேவதி 143 

வளைந்த 71 


வறுமை 28 


ரோகன் 6 


வன்னிமரம் 121 


வசந்தன் 100 , 110 


வாக்கியம் 137 


வஞ்சகம் 2,51 


வாசகம் 39 


வட்டமா ருக்கும் 45 


வானியனாம் 44 


வடிவது 143 


வாதசன்னி 109 


வடிவன் 6 , 8 , 22 


வாதம் 6,120 


வடிவு 41 


வாதிக்கும் 105 


வண்டவீழ் 29 


வாயு 94 


வயது 3 , 6 ( பல இடங்கள் ) 


வார்த்தை 12 , 24 


வயிறு 2 


வார் முழு 127 


வயிற்றுக் கடுப்பு 6,16 


181 


வாரம் 2 , 7 ( பல இடங்கள் ) 


விரும்பியே 18 


வாரிய 32 


விரோதியுமாவான் 16 


வால் குருவி 83 


வில்வமரம் 73 


வாலியம் 6 , 24 , 38 


விலங்கு 11 


வாழ்வு 8.67 


விவாகம் 2.18 


வாழும் 120/29 


பந்து 98 


வாழை 62 


விளக்கம் 72 


வாளிசேர் 8 , 22 


விளங்கிய 138 


வான் கோழி 62 


விளாமரம் 83 


விக்கல் 38 


மனைகள் 94 


விக்கி 55 


வினைவனாம் 33 


விச்சுளி 45.125 


வெகுசனத்தால் 82 


வீச யோகம் 12143 


வெகுட்சி 11,19 


விசம் 6 , 8 


வெட்டென 11,19 


விசாகம் 83 , 86 


வெட்டை 76 


வீடுக 11 


வெண்குடை 150 


வித்து வாங்கூர் 89 


வெதுப்பு 2 , 7 


வித்துவானாம் 16 


வெஜிப்புக்கழிச்சல் 147 


வித்தை 34 , 40 


வெய்யசொல் 34 


வித்தையுடையவன் 7.147 


செல்லும் 39 


விதவை 83 


வெள்ளாடு 12 


விதை 111 


வெள்ளி 56.83 


விதைக்க 111 


வெள்ளிக்கால் 26 


வியாதி 2 


வெள்ளிக்கிழமை 11.12.16.55,78,142 


வியாபாரியாவான் 11 , 


வெள்ளியம் 4,26 


வியாழக்கால் 98 

வெற்றியே 78 
வியாழக்கிழமை 6,11,12 , 38 

வெற்றிலை 138 
விருச்சிகச் செவ்வார் 3 , 4 , ( பல இடம் ) வெறுப்பு 26 , 83 
விருட்சம் 2 , 7 ( பல இடங்கள் ) 

தெறுமை யுடையவன் 45 


விருப்புடை 4 , 36 


வேண்டிய 83 


182 


வேண்டும் 61 


வேதமந்திரம் 100 


வேதியர் 34 , 87 


வேதை 94 


வேந்தர் 5 , 25 , 37 , 99 


வேப்பமரம் 138 


வேளான்மை 33 


- 


வைகாசி 11,12,18 


வைசியன் 2,40 


ஸ்ரீசன்னன் 29 


